கட்டுரைகள் 

1. தத்துவம் 


ஸ்ரீ சி . சுப்பிரமணிய பாரதி 


பகுதி -19. 


கட்டுரைகள் 
1. தத்கலம் 


ஸ்ரீ சி . சுப்பிரமணிய பாரதி 


“ பெற்ற தாயும் பிறந்த பொன்னாடும் 
நற்றவ வானிலும் நனி சிறந்தனவே . 


பாரதி பிரசுராலயம் , 

திருவல்லிக்கேணி , சென்னை . 

( காபிரைட் ரிஜிஸ்டர் செய்தது ) 
ஐந்தாம் பதிப்பு ] 

1949 

( விலை ரூ 1-4-0 


iv 


முன்னேற்றமும் , தமிழர் முன்னேற்றத்தால் கீழ்நாடுகளின் 
முன்னேற்றமும் எய்த வேண்டும் என்ற பாரதியாரின் 
கனவை நினை வாக்கு மென்றே நம்புகிறோம் . 


மித்திர னில் அவ் வப்போது பிரசுரித்த கட்டுரை 
களைப் புத்தக வடிவமாக வெளியிடுவதற்கு 

அனுமதி 
கொடுத்த காலஞ்சென்ற ஸ்ரீமான் A. ரங்கசாமி அய்யங்கா 
ரவர்களுக்கும் , தற்போது “ மித்திரன் ஆசிரியராயிருக்கும் 
ஸ்ரீமான் C. R. ஸ்ரீநிவாஸன் அவர்களுக்கும் , பாரதியார் நூல் 
களைப் பதிப்பிக்கு முறையில் எங்களுக்குப் பேருதவி செய்து 
வரும் மற்ற நண்பர்களுக்கும் எங்கள் நன்றியை செலுத்து 


கிறோம் . 


பாரதி பிரசுராலயத்தார் 


குறிப்பு 


இம் முதற் பகுதியிலே புனர்ஜன்மம் ( 2 ) , உலக வாழ்க் 
கையின் பயன் , உழைப்பு , புராணங்கள் , கொள்கைக்கும் 
செய்கைக்குமுள்ள 

என்னும் கட்டுரைகள் சேர்க் 
கப்பட்டுள்ளன . 


தூரம் 


பாரதி பிரசுராலயத்தார் 


பொருளடக்கம் 


பக்கம் 


1 . 


7 


... 


10 
16 


24 


1 . யாரைத் தொழுவது ? 
2. இனி 
3 . பாரத தேசத்தில் ஒவ்வொருவனும் 

செய்வதற்குரிய தியானம் 
4. மூடபக்தி 
5. சக்தி தர்மம் 

-ஆறு மதங்கள் - நவசக்தி மார்க்கம் 

- சாக்தம்- கணபதி 
6. சிதம்பரம் 

வல்லூறு நாயகர் - ஜீவன் முக்தி : 

அதுவே சிதம்பரம் 
7. மஹாலக்ஷ்மி 
8. நவராத்திரி ( 1 ) 
9 . நவராத்திரி ( 2 ) 
10. காமதேனு 

--நம்பிக்கையே காமதேனு - நம்பி 
னார் கெடுவதில்லை - திருநாவுக்கர 
சர்.சில முயற்சிகள் 

ராமானுஜர் 
வெள்ளையுடை 

தரித்தது - சிலுவை 
-- நம்பிக்கையின் முக்கிய லக்ஷணம் - 
முஹம்மது நபி 


29 


31 
34 


28 


viii 


... 


.... 


பக்கம் 
11 . வாசக ஞானம் 

44 
12. அமிர்தம் தேடுதல் 

49 
- துன்பத்தை நீக்குதல் விரைவிலே 

ஈடெறவில்லை 
13. தர்மம் 

52 
14 . உண்மை 

55 
- ரத்தினக் களஞ்சியம் - முடிவுரை 
15. நம்பிக்கை 

59 
16. தைரியம் 

63 
17 உயிரின் ஒலி 

66 
18. புனர் ஜன்மம் ( 1 ) 

71 
- பாரத ஜாதி - ஆர்ய ஸம்பத்து- 
இடையில் நமக்கு நேர்ந்த கேடு 

இடைக்காலத்து ஸங்கீதம் - மறு பிறப்பு 
19. ஓம் சக்தி 

78 
-ஜன வகுப்பு - வறுமையின் பயன் - தீர்ப்பு 
20. யேசு கிருஸ்துவின் வார்த்தை 

84 
21. இஸ்லாம் மார்க்கத்தின் மஹிமை 

89 
22. லோக குரு 

... 102 
23 . அடங்கி நட 

120 
24. புனர் ஜன்மம் ( 2 ) 

155 
25 . உலக வாழ்க்கையின் பயன் 

160 . 
26. உழைப்பு 

164 
27 . புராணங்கள் 

166 
28. கொள்கைக்கும் செய்கைக்கு முள்ள 

172 . 


.... 


.... 


.... 


தூரம் 


. 


பாரதியாரின் கட்டுரைகள் 

[ பகுதி -1 ) 
தத்துவம் 


யாரைத் தொழுவது ? 
பல தேவராக வணங்காமல் ஒரே மூர்த்தியாக 
தெய்வத்தை உபாஸனை செய்வதற்கும் இந்து மதம் 
இடம் கொடுக்கிறது . இவ்வித உபாஸனை சித்தத்தை 
எளிதிலே ஒருமுகப்படுத்தும் . பக்திக்கு இதுவே சுலப் 
மான வழி . ஆதலால் , வீர சைவன் வீர வைஷ்ண 
வன் இவர்களுடைய உபாஸனை வேத விரோதமில்லை . 
இதர தெய்வங்களை விஷயந் தெரியாமல் பழித்தால் , 
அதுதான் வேத விரோதம் . வட ஹிந்துஸ்தானத் 
தில் சில இடங்களில் ராமன் கக்ஷி , கிருஷ்ணன் கக்ஷி , 
என இரண்டு பகுதிகளாகப் பிரித்து சிலர் பரஸ்பரம் 
பகையைச் செலுத்துகிறார்கள் . இஃதெல்லாம் மட 
மையின் லக்ஷணம் . 

பிரமாவுக்குக் கோவில் அரசமரத்தடியில் பிள்ளை 
யார் கோவிலாக ஊர்தோறும் ஏற்பட்டிருக்கிறது . சிவ 
னுக்கும் பார்வதிக்கும் விவாகம் நடந்தபோது , முதலா 
வது கணபதிக்கு பூஜை நடந்ததாக வேதம் சொல்லு 

[ 1 ] 


கட்டுரைகள் : தத்துவம் 
கிறது . வேதத்தில் அக்னியை இரண்டு ரூபமாக்கி 
ஒரு ரூபம் குமாரனாகவும் தேவசேனாபதியாகவும் , மற் 
றொரு ரூபம் தேவகுருவாகவும் சொல்லப்படுகிறது . 
அக்னியை ருத்ரனுடைய பிள்ளை யென்று வேதம் 
சொல்லுகிறது . அக்னியே ருத்ரரென்றும் சொல்லப் 
படுகிறது . தேவகுரு 

அமிர்த வாக்கையுடைய 
பிரஹ்மணஸ்பதி , கணநாதன் . அவனையே ஹிந்துக் 
கள் ஸகலவித பூஜைகளிலும் , ஸகல கர்மங்களிலும் , 
முதலாவது வணங்குகிறார்கள் . வேத புராணங்களில் 
சொல்லப்படும் மூர்த்திகளெல்லாம் ஒரே பரமாத்மா 
வின் கலைகளென்பதை ஹிந்துக்கள் எப்போதும் மறக் 
கக்கூடாது . “ ஒக்கத் தொழுகிற்றிராயின் , கலியுகம் 
ஒன்றுமில்லை " என்று நம்மாழ்வார் சொல்கிறார் . ஹிந் 
துக்கள் தங்களுடைய வேதப்பொருளை நன்றாகத் 
தெரிந்துகொண்டு கூடித் தொழுவார்களானால் , கலி 
யுகம் நீங்கிப் போய்விடும் . 


இனி 


இனி 


நடந்ததெல்லாம் போக ; இனிமேல் நடக்கவேண் 
டிய காரியத்தை நாம் யோசனை செய்ய வேண்டும் . 
கோவில் குருக்களுக்கு 

நம்முடைய 
தேசத்து ஜனங்கள் ஒத்து நடக்க வேண்டுமானால் ,, 
ஜனங்களிடம் பூசாரிகள் எதையும் மறைக்காமல் , எந்த 
விஷயத்திலும் ஜனங்களை ஏமாற்றாமல் , விஷயத்தைச் 
சொல்லவேண்டும் . 

[ 2 ] 


இனி 


. 


கடவுள் எங்கும் இருக்கிறாரே ? எல்லாம் கடவுள் 
தானே ? ஊருக்கு நடுவில் ஒரு கோவிலைக் கட்டி , அதில் 
ஒரு கல்லையோ செம்பையோ நட்டு , அங்கேதான் எல் 
லோரும் வந்து கும்பிட வேண்டும் என்ற நியமம் எதற் 
காக ? என்றால் ,, ஜனங்களுக்குள் ஐக்யம் ஏற்படுவதற் 
காக , 

கல்லில் மாத்திரம் தெய்வம் இருக்கிறதென்று 
நம்பி , நம்மைச் சூழ்ந்த ஜனங்களிடம் தெய்வம் இல்லை 
யென்று நம்பலாமா ? 

கவனி ! அண்ட பகிரண்டங்கள் எல்லாவற்றையும் 
உள்ளே இருந்து ஆட்டுவிக்கும் பரஞ்சுடரே நம்மைச் 
சூழும் அருந்த கோடி ஜீவராசிகளாக நின்று சலிக் 


கிறது . 


இதுதான் வேதத்தின் கடைசியான கருத்து . 
‘ தன்னிடத்தில் உலகத்தையும் உலகத்தினிடம் தன்னை 
யும் எவன் காண்கிறானோ அவனே கண்ணுடையவன் 
என்பது முன்னோர் கொள்கை . 

உன்னுடைய ஆத்மாவும் உலகத்தினுடைய ஆத் 
மாவும் ஒன்று . நீ , நான் , முதலை , ஆமை , ஈ , கருடன் , 
கழுதை - எல்லோரும் ஒரே உயிர் , அந்த உயிரே 
தெய்வம் . 

ஒன்று கூடிக் கடவுளை வணங்கப் 
மிடத்து , மனிதரின் மனங்கள் ஒருமைப்பட்டு தமக் 
குள் இருக்கும் ஆத்மாவொருமையை அவர்கள் தெரிந்து 

[ 3 ] 


போகு 


கட்டுரைகள் : தத்துவம் 


கொள்ள இட முண்டாகுமென்று கருதி முன்னோர் 
கோவில் வகுத்தார்கள் . 

ஊரொற்றுமை கோவிலால் நிறைவேறும் . வீட் 
டுக்குள் தனியாகச் சிலை வைத்துக் கும்பிடுவது குடும்ப 
ஒருமை உண்டாகும் பொருட்டாக . 

கவனி / நல்ல பச்சைத் தமிழில் சொல்லுகிறேன் . 
ஆணாகிய நீ கும்பிடுகிற தெய்வங்களில் பெண் தெய்வம் 
எல்லாம் . உனது தாய் , மனைவி , சகோதரி , மகள் முத 
லிய பெண்களினிடத்தே வெளிப்படாமல் இது வரை 
மறைந்து நிற்கும் பராசக்தியின் மகிமையைக் குறிப் 
பிடுகின் றன , அம்மன் தாய் , அவளைப் போலவே 
நம்முடைய பெண்கள் , மனைவி , சகோதரி, மாதா முத 
லியோர் ஒளி வீச நாம் பார்க்கவேண்டும் என்பது 
குறிப்பு . 

ஆண் தெய்வமெல்லாம் , நீ , உன் பிதா , உன் சகோ 
தரர் , உன் மகன் , உன்னைச் சேர்ந்த ஆண் மக்கள் 
அடைய வேண்டிய நிலைமையைக் குறிப்பிடுகின்றன .. 

சிவன் நீ ; சக்தி உன் மனைவி . 
விஷ்ணு நீ ; லக்ஷ்மி உன் மனைவி. 
பிரம்மா நீ ; ஸரஸ்வதி உன் மனைவி . 


இதைக் காட்டி மிருக நிலையிலிருந்து மனிதரை 
தேவநிலையிற் கொண்டு சேர்க்கும் பொருட்டாக ஏற் 
பட்ட தேவப் பள்ளிக்கூடங்களே கோயில்களாம் . 
இதைப் பூசாரிகள் மறைக்கிறார்கள் . 

[ 4 ] 


இனி 


கும்பிடுவோர் நித்ய அடிமைகளாகவும் , தெய்வாம் 
சம் உடையோர் தாமாகவும் இருந்தால் நல்லதென்று 
பூசாரி யோசனை பண்ணுகிறான் . பிறரை அடிமை 
நிலையில் வைக்க விரும்புவோரிடம் தெய்வாம்சம் 
ஏற்படாது . 

அப்படியிருக்கப் பல பூசாரிகள் தம்மிடம் தெய் 
வாம்சம் இருப்பதுபோலே நடித்து ஜனங்களை வஞ் 
சனை செய்து பணம் பிடுங்குகிறார்கள் . 

கெட்டிக்காரன் புழுகு எட்டு நாள் . எத்தனை 
காலம் ஒரு மோசக்கார மனிதனை மூடிவைத்து அவ 
னிடம் தெய்வங் காட்ட முடியும் ? ஆகையால் இந்தப் 
பூசாரிகளுடைய சாயம் சீக்கிரம் வெளுத்துப் போ 
கிறது . ஜனங்கள் பூசாரிகளை அவமதிப்பாக நடத்தி 
பழைய மாமூலை உத்தேசித்துக் கல்லை மாத்திரம் கும் 
பிடுகிறார்கள் . அப்படிப்பட்ட கல் வரம் கொடுக்கவே 
கொடுக்காது . எப்படி சாதாரணமாக ஒரு கல்லில் 
நல்ல் சாதுக்கள் பக்தியுடன் மந்திரம் ஜபித்துக் கும் 
பிட்ட மாத்திரத்தில் பகவான் நேரே வந்து நர்த்த 
னம் பண்ணுவாரோ , அதுபோல் யோக்யதையில்லாத 
பூசாரி தொட்ட மாத்திரத்தில் பகவான் அந்தக் 
கல்லை விட்டுப்போய்விடுவார் . அது மறுபடி சாதாரண 
ரஸ்தா உருளை ஸ்தானத்திற்கு வந்து சேர்ந்துவிடும் . 

கோவிலுக்குப் போனாலும் சரி ; போகாவிட்டா 
லும் சரி : தெய்வத்தைக் கும்பிட்டாலும் சரி ; 
கும்பிடாவிட்டாலும் சரி ; பிறரை ஏமாற்றுவதை 

[ 5 ] 


கட்டுரைகள் : தத்துவம் 


நிறுத்தினால் , தெய்வம் அருள் புரியும் . 

துளிகூட , 
ஒரு அணுக் கூட , மற்றவர்களை ஏமாற்றுவதே கிடை 
யாதென்று ஒருவன் பரிபூரண சித்தி அடைவானாகில் , 
அவனே ஈசுவரன் . குருவி , காக்கை , புழு , எறும்பு , 
ஒரு ஜந்துவுக்கும் வஞ்சனை பண்ணக்கூடாது . வஞ்சனை 
யில்லாமல் " ஏதோ உலகத்திற் பிறந்தோம் . தெய் 
வம் விட்டதே வழி என்று ஆற்றின் மீது மிதந்து 
செல்லும் கட்டை போல் உலக வெள்ளத்தில் மிதந்து 
செல்லவேண்டும் . அங்ஙனம் முற்றிலும் பராதீன 
னாய் எவன் ஈசுவரன் மீது ஸகல பாரத்தையும் போட்டு 
விட்டு நடக்கிறானோ, அவனுக்கு தெய்வத்தன்மை உண் 
டாகும் . இதில் ஸந்தேஹமே கிடையாது . 

பலஹீன ஜந்துக்களுக்கு மனிதன் எதுவரை 
அநியாயம் செய்கிறானோ அதுவரை கலியுகம் 
இருக்கும் . அநியாயம் நீங்கினாற் கலியில்லை ; உல 
கம் முழுதும் கலியில்லை . 

உலகம் 

முழுதும் 
அநியாயத்தை விட்டு சமீப காலத்தில் நீங்குமென்று 
நினைக்க 

வில்லை யாதலால் கிருதயுகம் வரப் 
போவதில்லை . நாம் மாத்திரம் ஏன் நியாயம் செய்ய 
வேண்டும் ? ” என்று விபரீதமாக யோசித்து எவனும் 
தான் நடக்கும் அநியாய வழியிலே தொடர்ந்து செல் 
லக்கூடாது . எவன் அநியாயத்தை விடுகிறானோ, அவ 
னுக்குக் கிருதயுகம் அந்த 

கைமேலே 
கிடைக்கும் . இதில் ஸந்தேஹமில்லை . 
ஒருவன் கலியை உடைத்து நொருக்கினால் , அவ 

[ 6 ] 


க்ஷணமே 


தியானம் 


னைப் பார்த்துப் பத்துப் பேர் உடனே நொருக்கி விடு 
வார்கள் . இங்ஙனம் , ஒன்று , பத்து , நூறு , ஆயிரம், 
லக்ஷம் , கோடியாக ; மனித ஜாதியில் ஸத்யயுகம் 
பரவு தலடையும் காலம் ஏற்கெனவே ஆரம்பமாய் 
விட்டது . இதில் ஸந்தேஹமில்லை. 


பாரத தேசத்தில் ஒவ்வொருவனும் 

செய்வதற்குரிய தியானம் 
தியானத்தின் சக்தியை எளிதாக நினைக்க வேண் 
டாம் . மனிதன் தான் விரும்புகிறபடியே ஆகிறான் . 
இதைக் காரணங்கள் காட்டி ருஜுப்படுத்த வேண்டு 
மானால் , அது ஒரு பத்திரிகைக் குறிப்பின் அளவுக்குள் 
முடிவு பெறமாட்டாது . ஆனால் அனுபவத்தில் பார்த் 
துக் கொள்ளலாம் . 

ஒருவன் மனத்தில் நிமிஷத்துக்கு நிமிஷம் 
தோன்றி மறையுந் தோற்றங்களெல்லாம் தியானமாக 
மாட்டா . புதர்க் கூட்டத்திலே தீப் பிடித்தாற்போலே 
மனதிலுள்ள மற்ற கவலைகளையும் எண்ணங்களையும் 
எரிக்கும் ஒரே ஜோதியாக விளங்கும் பெரிய விருப் 
பத்தை தியான மென்று கூறுகிறோம் , உள்ளத்தில் 
இவ்வித அக்னி யொன்று வைத்துக் கொண்டிருப் 
போமானால் , உலகத்துக் காரியாதிகளெல்லாம் நமது 
உள்ள நிலைக்கு இணங்கியவாறே மாறுபடுகின்றன . 
சுவாமிகள் ஆத்ம நாசத்திற் கிடமான ஒருவகை 

[ 7 ] 


கட்டுரைகள் : தத்துவம் 


யின்பத்தையே தியானமாக வைத்துக் கொண்டிருக் 
கிறார்கள் . உலகத்திலுள்ள மெய்யான இன்பத்தை 
யெல்லாம் நுகர்ந்து , தமக்கும் பிறர்க்கும் நிலைத்த 
பயன்கள் விளைவதற்குரிய நற்காரியங்கள் செய்து உள் 
ளத்திலுள்ள குழப்பங்களும் துன்பங்களும் நீங்கி , ஸந் 
தோஷமும் புகழும் பெற வேண்டுமென்ற இச்சை 
யுடையவர்கள் 

தமது இச்சையை நிறைவேற்றிக் 
கொள்வது அசாத்தியமன்று . அது இவ்வுலகத்திலேயே 
இந்த ஜன்மத்திலேயே சாத்யமாகும் . 

அஃதெப்படி யென்றால் , தமது உள்ளத்திலே 
தீரத்தன்மை , அமைதி , பலம் , தேஜஸ் , சக்தி , அருள் , 
பக்தி , சிரத்தை இந்த எண்ணங்களையே நிரப்ப 
வேண்டும் . 

இவற்றை யெல்லாம் நான் எனது உடமையாக் 
கிக்கொள் வேன் , இவற்றுக்கு எதிர்மறையான சிந்தனை 
கள் எனது அறிவினுள்ளே நுழைய இடங்கொடுக்க 
மாட்டேன் என்று ஒவ்வொருவனும் உறுதி செய்து 
கொள்ளவேண்டும் . 

தனது உள்ளத்தில் இன்னின்ன எண்ணங்க 
ளைத்தான் வளரவிடவேண்டும் :; இன்னின்ன எண்ணங் 
களை வளரவிடக் கூடாது என்று நிச்சயிக்கும் அதி 
காரம் - திறமை - ஒவ்வொருவனுக்கும் இயற்கையி 
லேயே ஏற்பட்டிருக்கின்றது . இதை அனுபவத்துக் 
குக் கொண்டு வரும்போது ஆரம்பத்தில் சில கஷ்டங்க 
ளுண்டாகும் . உன்னை எதிர்த்துச் சில விகாரமான 

[ 8 ] 


1 


தியானம் 
சிந்தனைகள் அறிவிற்குள் வந்து நுழைந்து கொண்டு , 
வெளியே பிடித்துத் தள்ளினாலும் போகமாட். 
டோம் என்று பிடிவாதஞ் செய்யும் . அங்ஙனம் சிறு 
மைக்குரிய எண்ணங்கள் உன் அறிவில் புகுந்து 
கொண்டு தொல்லைப்படுத்துமானால் , நீ அவற்றை வெளி 
யே தள்ளுவதில் நேராக வேலை செய்ய வேண்டாம் . 
நீ அதைத் தள்ளத் தள்ள அது அங்கேதானிருக்கும் . 
அதற்கு யுக்தி வேறு . நீ அந்த எண்ணத்திற்கு நேர் 
மாறான வேறொரு நல்ல சிந்தனையில் அறிவு செலுத் 
துக . அப்போது அந்த நல்ல சிந்தனை வந்து அறிவில் 
இருந்துகொள்ளும் . உன்னைத் தொல்லைப்படுத்திய குட் 
டிச்சாத்தான் தானாகவே ஓடிப்போய் விடும் . தெய்வ 
பக்தியுள்ளவர்களாயினும் , நாஸ்திகர்களாயினும் , எந்த 
மார்க்கஸ்தர்களா யிருந்தாலும் , அவர்களுக்குத் தியா 
னம் அவசியம் . பாரத தேசத்தில் ஒவ்வொருவனுக் 
கும் தற்காலத்தில் நல்ல தியானம் உணவைக் காட்டி 
லும் இன்றியமையாதது . சோற்றை விட்டாலும் விடு . 
ஒரு தனியிடத்தே போயிருந்து உயர்ந்த சிந்தனைகள் , 
அமைதி கொடுக்கக் கூடிய சிந்தனைகள் , பலம் தரக் 
கூடிய சிந்தனைகள் , துணிவும் உறுதியும் தரக்கூடிய 
சிந்தனைகள் , இவற்றால் அறிவை நிரப்பிக் கொண்டு 
தியானம் செய்வதை ஒருநாளேனும் தவறவிடாதே . 
தெய்வ பக்தியுடையவர்கள் இஷ்ட தெய்வத்தை அறி 
வில் நிறுத்தி அதனிடம் மிகுந்த தாகத்துடனும் உண் 
மையுடனும் மேற்கூறியவாறு பெருமைகள் உண்டாகு 


+ 


[ 9 ] 


கட்டுரைகள் : தத்துவம் 


நன்று . 


மாறு ப்ரார்த்தனை செய்ய வேண்டும் . வாயினால் பழங் 
கதை யொன்றை முணுமுணுப்பது அதிகப் பயன் 
தரமாட்டாது . உன்னுடைய உள்ளுயிரிலிருந்து அந் 
தப் பிரார்த்தனை வெளியேற வேண்டும் . நீயாக உனது 
சொந்தத் கருத்துடன் சொந்த வசனங்களில் உயிர் 
கலந்து தியானம் செய்வதே பயன்படும் . நாஸ்திகர் 
கூட , இஷ்ட தெய்வ மில்லாவிட்டாலும் வெறுமே 
தியானம் செய்வது 

உள்ளுவதெல்லாம் 
உயர்வுள்ளல் " என்பது குறள் . 

பரிபூர்ண விருப்பத்துடன் தியானம் செய் . சோர் 
வும் அதைரியமும் விளைவிக்கத்தக்க எண்ணங்களுக்கு 
இடங் கொடாதே . ஊற்றிலிருந்து நீர் பெருகுவது 
போல உனக்குள்ளிருந்து தெளிந்த அறிவும் , தீரத் 
தன்மையும் . சக்தியும் மேன்மேலும் பொங்கிவரும் . 
உனது இஷ்ட சித்திகளெல்லாம் நிறைவேறும் . இது 
சத்தியம் . அனுபவத்திலே பார் . 


வரை 


மூட பக்தி 
நம்முடைய ஜனங்களுக்கிடையே இந்த நிமிஷம் 

நடைபெறும் மூட பக்திகளுக்கு கணக்கு . 
வழக்கே கிடையாது . இதனால் நம்மவர்களின் காரியங் 
களுக்கும் விவகாரங்களுக்கும் ஏற்படும் விக்கினங் 
களுக்கு எல்லையில்லை . 

இந்த மூட பக்திகளிலே மிகவும் தொல்லையான 
அம்சம் யாதெனில் , எல்லாச் செய்கைகளுக்கும் நாள் ,. 

[ 10 ] 


மூட பக்தி 


நக்ஷத்திரம் . லக்னம் முதலியன பார்த்தல் . க்ஷவரம் 
பண்ணிக்கொள்ள வேண்டுமென்றால் , அதற்குக் கூட 
நம்மவர் மாஸப் பொருத்தம் , பக்ஷப் பொருத்தம் , 
திதிப் பொருத்தம் , நாட் பொருத்தம் , நக்ஷத்திரப் 
பொருத்தம் , இத்தனையும் பார்த்தாக வேண்டியிருக் 
கிறது . க்ஷவரத்துக்குக் கூட இப்படியென்றால் , இனிக் 
கலியாணங்கள் , சடங்குகள் , வியாபாரங்கள் , யாத் 
திரைகள் , விவசாய ஆரம்பங்கள் முதலிய முக்கிய 
கார்யங்கள் பல்லாயிரத்தின் விஷயத்திலே நம்மவர் 
மேற்படி பொருத்தங்கள் பார்ப்பதில் செலவிடும் கால 
விரயத்துக்கும் பொருள் விரயத்துக்கும் வரம்பே 
கிடையாது . சகுனம் பார்க்கும் வழக்கமும் கார்யங் 
களுக்குப் பெருந் தடையாக வந்து மூண்டிருக்கிறது . 
இதில் நேரும் அழிவுகளும் அவற்றால் பொருள் அழிவு 
களும் எவ்வளவு உண்டாகின்றன என்பதை நம்மவர் 
கணிப்பதே கிடையாது . சகுனம் பார்ப்பதினால் கார்ய 
நஷ்டம் மாத்திரம் உண்டாகிறது . நாட் பொருத்தம் , 
லக்னப் பொருத்தம் முதலியன பார்க்குமிடத்தே 
கார்ய நஷ்டம் மட்டுமன்றி மேற்படி லக்னம் முதலி 

பார்த்துச் சொல்லும் சோதிடருக்கு வேறு 
பணம் செலவாகிறது . 


யன 


காலம் பணவிலை யுடையது என்ற குறிப் 
புடைய இங்கிலீஷ் பழமொழி ஒன்றிருக்கிறது . இந்த 
சமாசாரம் நம்மவருக்குத் தெரிவதே கிடையாது . 
பொழுது வீணே கழிக்கப்படுமாயின் , அதனால் பண 

[ 11 ) 


கட்டுரைகள் : தத்துவம் 


லாபம் கிடையாமற் போகும் . இன்று செய்யக்கூடிய 
கார்யத்தை நாளைக்குச் செய்யலாமென்று தாமஸப் 
படுத்தி வைப்பதனால் , அந்தக் கார்யம் பலமான சேத 
மடைந்து போகும் . எதையும் தோன்றிய மாத்திரத் 
திலே சூட்டோடு செய்யும்போது , அதில் வெற்றி 
பெரும்பாலும் நிச்சயமாகக் கிடைக்கும் . அதைத் தூங் 
கப் போட்டுவிட்ட பிறகு செய்யப்போனால் , அதில் 
ஆரம்பத்தில் இருந்த ரஸம் குறைந்து போகும் . 
அதற்குத் தக்கபடி பயனும் குறைவெய்தும் . 


இத்தகைய மூட பக்திகளெல்லாம் படிப்பில்லா 
மையால் ஏற்பட்டிருக்கின் றன என்றும் ஜனங்களுக் 
குப் படிப்புக் கற்றுக்கொடுத்தால் 

கற்றுக்கொடுத்தால் இவை அழிந்து 
போய்விடும் என்றும் இங்கிலீஷ்படிப்பாளிகள் சொல் 
லக் கேள்விப் பட்டிருக்கிறேன . நானும் ஒருவாறு 
அது மெய்யென்றே நம்புகிறேன் . ஆனால் அதற்குத் 
தற்காலத்தில் 

நமது 

தேசத்துப் பாடசாலைகளில் 
பயிற்றுவிக்கப்படும் இங்கிலீஷ் படிப்பு சுத்தமாகப் 
பிரயோஜன மில்லையென்பது ஸ்பஷ்டமாக விளங்கு 

சென்ற நூறு வருஷங்களாக இந்நாட்டில் 
இங்கிலீஷ் படிப்பு நடந்து வருகிறது . ஆயிரக்கணக் 
கான பாடசாலைகள் ஏற்பட்டிருக்கின்றன . இவற்றுள் 
லக்ஷக்கணக்கான கோடிக்கணக்கான ஜனங்கள் படித் 
துத் தேறியிருக்கிறார்கள் . இவர்கள் மூட பக்திகளை 
எல்லாம் விட்டு விலகி நிற்கிறார்களா ? இல்லை . நமது 
தேசத்தில் முப்பத்து மூன்று கோடி ஜனங்கள் இருக் 

[ 12 ] 


கிறது . 


மூட பக்தி 


கிறார்கள் . இத்தனை ஜனங்களுக்கும் ஒருவர் மிச்ச 
மில்லாமல் உயர்தரக் கல்வி கற்றுக்கொடுத்த பின்பு 
தான் மேற்கூறிய ஸாமான்ய மூட பக்திகள் விலக 
வேண்டுமென்பது அவசியமில்லை . ஏற்கனவே , இங்கி 
லீஷ் பள்ளிக்கூடங்களில் படித்துத் தேறியவர்கள் 
இந்த விஷயத்தில் தமது மனச்சாக்ஷிப்படி யோக்ய 
மாக நடந்து வந்திருப்பார்களானால் , மற்றவர்களிலும் 
பெரும்பாலர் நடை திருந்தியிருப்பார்கள் . இன்னும் 
எத்தனையோ விஷயங்களில் நம்மவர் இங்கிலீஷ் படித் 
தவரின் நடையைப் பின்பற்றித் தங்கள் புராதன 
வழக்கங்களை மாற்றிக் கொண்டிருக்கக் காண்கிறோம் . 
அது போலவே இந்த விஷயத்திலும் நடந்திருக்கும் . 

ஆனால் இங்கிலீஷ் பள்ளிக்கூடங்களுக்குப் போய் 
தேறினவர்களிடம் மனச்சாவுப்படியும் தன் அறிவுப் 
பயிற்சியின் விசாலத்திற்குத் தகுந்தபடியும் நடக்கும் 
யோக்யதை மிகமிகக் குறைவாக இருக்கிறது . இங்கி 
லீஷ் பள்ளிக்கூடங்களில் எத்தனையோ சாஸ்திரங்கள் 
- நிஜ சாஸ்திரங்கள் , பொய் சாஸ்திரங்கள் , இரண் 
டுங் கலந்தன - எத்தனையோ வித சாஸ்திரங்கள் 
பயிற்றுகிறார்கள் . 

ஆனால் ஸ்வதந்திரம் , ஆண்மை , நேர்மை ,உண்மை , 
வீர்யம் - இவை அத்தனை ஜாக்கிரதையாக கற்றுக் 
கொடுப்பதில்லை. அதிலும் ஒருவன் தன் மனமறிந்த 
உண்மையின் படி ஒழுக வேண்டுமென்றும் அங்ஙனம் 
ஒழுகாதிருத்தல் மிகவும் அவமானமும் பாவமுமாகு 

[ 13 ] 


கட்டுரைகள் : தத்துவம் 
மென்றும் கற்றுக்கொடுக்கும் வழக்கமேயில்லை . இந்த 
விஷயத்தைக் கூட வாய்ப்பாடமாய்ப் படிப்பித்துக் 
கொடுக்கிறார்கள் . ஆனால் ஒழுக்கப் பயிற்சியில்லை . 
புஸ்தகத்துக்கும் வாய்ப்பேச்சுக்கும் செய்கைக்கும் 
இடையே லக்ஷம் யோசனை தூரமாக நடப்பவர்க 
ளுக்கு த்ருஷ்டாந்தம் காட்டப் புகுமிடத்தே , நமது 
நாட்டில் இங்கிலீஷ் பள்ளிக்கூடங்களில் தேறிவரும் 
மனிதரைப்போல் இத்தனை சிறந்த த்ருஷ்டாந்தம் 
வேறெங்கும் கிடைப்பது மிகவும் துர்லபமென்று 
தோன்றுகிறது . 

கனவினும் இன்னாது மன்னோ வினைவேறு 

சொல் வேறுடையார் தொடர்பு 
என்று திருவள்ளுவர் பாடியிருக்கிறார் . 

இதன் பொருள் - வாய்ப்பேச்சு ஒரு மாதிரியாக 
வும் செய்கை வேறொரு மாதிரியாகவும் உடையோரின் 
உறவு கனவிலும் கொள்ளுதல் தீது என்பதேயாம் . 
பீ . ஏ . , எம் . ஏ . பரீக்ஷைகள் தேறி வக்கீல்களாகவும் , 
உபாத்தியாயராகவும் , என்ஜினீர்களாகவும் , பிற உத்தி 
யோகஸ்தராகவும் வாழும் கணக்கில்லாத ஐயர் , அய் 
யங்கார் , பிள்ளை முதலியவர்களில் எவராவது ஒருவர் 
தன் வீட்டுக் கல்யாணத்துக்கு லக்னம் பார்க்க வேண் 
டிய அவசியமில்லை என்று நிறுத்தியிருப்பாரா ? " பெண் 
பிள்ளைகளின் உபத்திரவத்தால் இவ்விதமான மூட 
பக்திகளுக்குக் கட்டுப்பட்டு வாழும்படி நேரிடுகிறது 
என்று சிலர் முறையிடுகிறார்கள் . பெண்பிள்ளைகளுக்கு 

[ 14 ] 


மூட பக்தி 


மரியாதை . கொடுக்க வேண்டிய இடத்தில் கொடுக்க 
வேண்டும் . மூடத்தனமான , புத்திமான்கள் கண்டு 
நகைக்கும்படியான செய்கைகள் செய்ய வேண்டு 
மென்று ஸ்திரீகள் பலனின்றிப் பதற்றுமிடத்தே , 
அவர்களுடைய சொற்படி நடப்பது முற்றிலுந் தவறு . 
மேலும் அது உண்மையான காரணமன்று . போலிக் 
காரணம் . நம்மவர் இத்தகைய ஸாதாரண மூட பக் 
திகளை விட்டு விலகத் துணியாமலிருப்பதின் உண்மை 
யான காரணம் வைதிகரும் பாமரரும் நம்மை ஒரு 
வேளை பந்திபோஜனத்துக்கு அழைக்காமல் விலக்கி 
விடுவார்கள் என்பது தான் . இங்கிலீஷ் படித்த மேற் 
குலத்து ஹிந்துக்கள் கணக்கில்லாத மூட பக்திகளைக் 
கை விலங்குகளாகவும் , கால் விலங்குகளாகவும் , கழுத்து 
விலங்குகளாகவும் பூட்டிக்கொண்டு தத்தளிப்பதின் 
தலைமைக் காரணம் ஷை பந்தி போஜனத்தைப் பற் 
றிய பயந் தான் . அதைத் தவிர வேறொன்றுமில்லை . 
அந்த மெய்யான காரணத்தை மறைத்துவிட்டு ஸ்திரீ 
களின் மீது வீண்பழி சுமத்தும் இந்த வீரர்கள் மற் 
றும் எத்தனையோ வியவகாரங்களில் தம்மினத்து 
மாதரை விலையடிமைகள் போலவும் , விலங்குகள் போல 
வும் நடத்தும் விஷயம் நாம் அறியாததன்று . எண் 
ணில்லாத பொருள் நஷ்டமும் கால நஷ்டமும் அந்தக் 
காரணத்தின் இகழ்ச்சியும் உலகத்து அறிஞரின் நகை 
யாடலும் ஸத்ய தெய்வத்தின் பகைமையும் சிறி 
தென்று கொண்டீர் ! பந்திபோஜன ஸ்வதந்திரம் பெரி 
தென்று கொண்டீர் / தைர்யமாக நீங்கள் உண்மை 

( 15 ) 


கட்டுரைகள் : தத்துவம் 


யென்று உண்ர்ந்தபடி நடவுங்கள் . பந்திபோஜனம் 
சிறிது காலத்துக்குத்தான் உங்களுக்குக் கிடைக்கா 
திருக்கும் . பிறகு உங்கள் கூட்டத் தொகை அதிக 
மாகும் ; ஸத்ய பலம் முதலிய பல 

காரணங் 
களால் மேற்படி பந்திபோஜனமும் உங்களுக்கு ஸித்தி 
யாய்விடும் . தைர்யமாக வேலை செய்யுங்கள் . 


பல 


சக்தி தர்மம் 
ஆத்மா உணர்வு ; சக்தி செய்கை . 

உலக முழுதும் செய்கை மயமாக நிற்கிறது .. 
விரும்புதல் , அறிதல் , நடத்துதல் என்ற மூவகையான 
சக்தி இவ்வுலகத்தை ஆளுகின்றது . இதை பூர்வ சாஸ் 
திரங்கள் இச்சா சக்தி , ஞான சக்தி , கிரியா சக்தி 
என்று சொல்லும், 

ஆறு மதங்கள் 
ஆதிசங்கராசார்யார் பெளத்தமதத்தை எதிர்த்த 
போது , தமக்கு சார்பாக வேதத்தை ஒப்புக்கொள்ளும் 
எல்லா வகுப்புகளையும் ஒன்றாக்கிக் கொண்டனர் . 
காலத்தில் பௌத்தம் , ஜைனம் என்ற வேத விரோத 
மான மதங்களில் சேராமல் வேதத்தை ஆதாரமாகக் 
கொண்டோர் ஆறு மதங்களாகப் பிரிந்து நின்றனர் . 

இந்த ஆறு மதங்களில் எதையும் கண்டனம் செய் 
பயாமல் , சங்கராசார்யார் இவ்வாறும் வெவ்வேறு வகை 
யான வைதிக படிகளென்றும் , வேதாந்தமே இவை 
யனைத்திற்கும் மேலான ஞானமென்றும் சொன்னார் . 

[ 16 ] 


அக் . 


சக்தி தர்மம் 


இது பற்றியே அவருடைய கூட்டத்தார் அவருக்கு 
ஷண்மத ஸ்தாபனாசார்யார் " என்று பெயர் சொல்லு 
கிறார்கள் . 

இந்த ஆறு மதங்களாவன : 

1. ஐந்திரம் : - தேவர்களிலே இந்திரன் தலைவன் 
என்று சொல்லி பரமாத்மாவை ந்திரன் " என்ற 
பெயரால் வழிபடுவது . 

2. ஆக்னேயம் : - அக்னியே முதற்கடவுளென் 


பது . 


3. காணாபத்தியம் : -பரமாத்மா வை கணபதி 
என்ற நாமத்தால் வழிபடுவது . 
4 . சைவம் : -சிவனே தேவர்களில் 

உயர்ந்த 
வன் என்பது . 

5. வைஷ்ணவம் : - விஷ்ணு வே மேலான தெய் 
வம் என்பது . 

6. சாக்தம் : -சக்தியே முதல் தெய்வமென்பது . 

வேதம் உபநிஷத் இரண்டையும் இந்த ஆறு 
மதஸ்தரும் ஒருங்கே அங்கீகாரம் செய்தார்கள் . ஆனால் 
புராணங்கள் வெவ்வேறாக வைத்துக்கொள்ளுதல் அவ 
சியமாயிற்று . திருஷ்டாந்தமாக , வைஷ்ணவர் சிவ புரா 
ணங்களையும் , சைவர்வைஷ்ணவபுராணங்களையும்உண் 
மையாக ஒப்புக்கொள்ளுவதில்லை . பொதுக்கதைகளை 
எல்லாப் புராணங்களிலும் சேர்த்துக்கொண்டார்கள் . 

[ 17 ] 


த .2 


கட்டுரைகள் : தத்துவம் 


இதிகாசங்களையும் பொதுவாகக் கருதினர் எனி 
னும் , பழைய சாக்த தர்மத்தின் அழுத்தம் பொது 
ஜனங்களின் சித்தத்தை விட்டுப் பிரியவில்லை . மதுரை 
சுந்தரேசர் , காஞ்சி ஏகாம்பரமூர்த்தி என்ற பெயர் 
களைக் காட்டிலும் மதுரை மீனாக்ஷி , கஞ்சிக் காமாக்ஷி 
என்ற பெயர்கள் அதிக பெருமை கொண்டு நிற்கின் 
றன . மாரி , காளி என்ற பெயர்களுடன் சக்தி தெய் 
வத்தையே மஹாஜனம் மிகுதியாகக் கொண்டாடி வரு 
கிறது . 


நவசக்தி மார்க்கம் 


சக்தி வணக்கம் இத்தனை சாதாரணமாக இருந்த 
போதிலும், அந்த மதத்தின் மூல தர்மங்களை ஜனங்கள் 
தெரிந்து கொள்ளவில்லை . வெறுமே பொருள் தெரியா 
மல் சிலைகளையும் கதைகளையும் கொண்டாடுவோர்க் 
குத் தெய்வங்கள் வரங் கொடுப்பதில்லை . 

பரமாத்மா வேறாகவும் பராசக்தி வேறாகவும் 
நினைப்பது பிழை . சர்வ லோகங்களையும் பரமாத்மா 
சக்தி ரூபமாக நின்று சலிக்கச் செய்வதால் சாக்த 
மதஸ்தர் நிர்குணமான பிரம்மத்தை ஸகுண நிலையில் 
ஆண்பாலாக்காமல் பெண்பாலாகக் கருதி " லோக 
மாதா 

என்று போற்றினார் . ராமகிருஷ்ண பரமஹம் 
ஸர் எனது தாய் காளி என்று தான் பெருப்பாலும் 
பேசுவது வழக்கம் . ஜனங்கள் வணங்கும் லோக 
மாதா ” இன்ன பொருள் என்று நாம் அவர்களுக்குத் 

[ 18 ] 


சக்தி தர்மம் 


தெரிவிக்க வேண்டும் , நவசக்தி என்பது புதிய தெய்வ 
மன்று . அதனைப் பொருள் தெரிந்து போற்றும் 
முறையே நவசக்தி மார்க்கம் . இந்த தர்மத்தின் பலன் 
களை தாயுமானவர் பின் வருமாறு சொல்லுகிறார் . 

பதியுண்டு , நிதியுண்டு , புத்திரர்கள் மித்திரர்கள் 
பக்கமுண்டெக்காலமும் , பவிசுண்டு , தவசுண்டு , திட் 
டாந்தமாக யமபடர் எனும் திமிரம் அணுகா கதி 
யுண்டு , ஞானமாங் கதிருண்டு , சதுருண்டு , காயச் சித் 
திக ளுமுண்டு. ( மலை வளர்க் காதலி , முதற்பாட்டு . ) 


இந்த மதம் ஸந்யாஸத்தை ஆதரிப்பதன்று ; 
இஹலோகத்திலிருந்து தேவ வாழ்க்கை வாழவேண் 
டும் என்ற நோக்க முடையது . 

குருக்களுக்குள்ளே மேற்படி மத வேற்றுமைகள் 
தீவிரமாக இருந்திருக்கலாமாயினும் , பொதுஜனங்கள் 
எல்லா தெய்வங்களையும் தம் தம் மனப்படி வைத்து 
வணங்கி வந்தனர் . சங்கராசார்யார் கொள்கையை 
அனுசரிப்போர் , எல்லா தெய்வங்களையும் ஒன்று 
போலவே வணங்கலாம் என்று சொல்லியது பொது 
ஜனங்களின் - வழக்கத்துக்கு 

நல்ல பலமாயிற்று . 
மேலும் , ஞானிகளும் சித்தர்களும் இடைக்கிடையே 
தோன்றி , ஒரே பரம் பொருளைத் தான் ஆறு மதங் 
களும் வெவ்வேறு பெயர் கூறிப் புகழ்கின்றன என்ற 
ஞாபகத்தை ஜனங்களுக்குள்ளே உறுதிப்படுத்திக் 
கொண்டு வந்தார்கள் . 

[ 19 ] 


கட்டுரைகள் : தத்துவம் 


மேற்கூறப்பட்ட ஆறு மதங்களில் , இப்போது 
வைஷ்ணவம் , சைவம் என்று இரண்டுமே ஓங்கிநிற்கின் 
றன . மற்ற நான்கும் ஒருவாறு க்ஷணமடைந்து போன 
தாகக் கூறலாம் . ஒருவாறு என்றேன் ; ஏனெனில் 
ஐந்திரம் ஒன்றைத் தவிர மற்றவை முழுதும் க்ஷண 
மடையவில்லை . ஐந்திர மதமொன்று தான் இருந்த 
சுவடே தெரியாதபடி மங்கிப் போய் விட்டது . நாடு 
முழுதிலும் கணபதி பூஜையுண்டு . ஆனால் கணபதியே 
முதற் கடவுளென்று பாராட்டும் காணாபத்ய மதம் 
பரவி நிற்கவில்லை . மஹாராஷ்டிரத்தில் இக்கொள்கை 
யுடையோர் சிலர் இப்போதும் இருப்பதாகக் கேள்வி . 
நிச்சயமாகத் தெரியாது . அக்னி பூஜை பிராமணர்க் 
குள் இருக்கிறது . ஆனால் ஆக்னேய மதமில்லை . 

சாக்தம் 
இப்போதும் சாக்த மதம் வங்காளத்தில் உயிர் 
கொண்டு வலிமை பெற்று நிற்கிறது . மற்ற இடங்களில் 
பொதுஜனங்கள் எங்கும் சக்தியை மிகுந்த கொண் 
டாட்டத்துடன் வணங்கி வருகிறார்களாயினும் , தனி 
யாக சாக்தமென்ற கொள்கையில்லை . பூர்வீக ஹிந்து 
ராஜாக்கள் காலத்தில் சாக்த மதம் மிகவும் உயர்வு 
பெற்றிருந்தது . ஹூணர்களை எல்லாம் துரத்தி , மஹா 
கீர்த்தியுடன் விளங்கி , தனது பெயரைத் தழுவி ஒரு 
சகாப்தக் கணக்கு வரும்படி செய்த விக்ரமாதித்ய 
ராஜா மஹாகாளியை உபாஸனை செய்தவன் . அவன் 
காலத்தில் தோன்றி , பாரத தேசத்திற்கும் பூமண்ட 

[ 20 ] 


சக்தி தர்மம் 


லத்திற்கும் தலைமைக்கவியாக விளங்கும் காளிதாளன் 
சக்தி ஆராதனத்தை மேற்கொண்டவன் . சிவாஜி 
மஹாராஜாவுக்கு பவானியே தெய்வம் . 

( தென்னாட்டிலே இப்போதும் சிலர் சக்தியுபா 
ஸனை என்று தனிமையாகச் செய்து வருகிறார்கள் . 
இவர்கள் புராதன க்ஷத்திரிய வழக்கத்திலிருந்த மது 
மாமிசங்களை அந்த தெய்வத்துக்கு அவசியமான 
நைவேத்யம் என்ற தப்பெண்ணத்தால் தாமும் வழக் 
கப்படுத்திக்கொண்டு ஜாதியாரின் பழிப்புக்கு அஞ்சி 
ரஹஸ்யமாக பூஜை செய்து வருகிறார்கள் . எனவே சில 
இடங்களில் 

சாக்தன் என்றால் ரஹஸ்யமாகக் 
குடிப்பவன் " என்ற அர்த்தம் உண்டாய்விட்டது . 
காலத்தின் விந்தை ! ) 


கணபதி 


வேதத்தில் பிரம்ம தேவனையே கணபதியென்று 
ரிஷிகள் வணங்கினர். 

அவரே ப்ரஹ்மணஸ்பதி ; 
அவரே ப்ருஹஸ்பதி . 


விநாயகர் பிரணவ மந்திரத்தின் வடிவம் . யானை 
முகம் பிரணவ மந்திரத்தைக் காட்டுவது . அறிவின் 
குறி . கணாநாம் த்வா கணபதிம் ஹவாமஹே என்று 
ஸாமான்ய வழக்கத்திலுள்ள வேத மந்திரத்திலே 
பிள்ளை யாரைப் பிரம்மதேவனென்று காட்டியிருப்பது 
தெரிந்து கொள்ளுக . 

[ 21 ] 


கட்டுரைகள் : தத்துவம் 


ஒன்றே மெய்ப்பொருள் ; அவனை ரிஷிகள் பல 
விதமாகச் சொல்லினர் என்று வேதமே சொல்லு 
கிறது . கடவுளின் பல குணங்களையும் சக்திகளையும் 
பல மூர்த்திகளாக்கி வேதம் உபாஸனை செய்கிறது . 
வேதகாலமுதல் இன்றுவரை ஹிந்துக்கள் தமது தெய் 
வங்களை மாற்றவில்லை . வேதம் எப்போது தொடங் 
கிற்றோ, யாருக்கும் தெரியாது . கிரேக்க , எகிப்திய , 
பாபிலோனிய தெய்வங்களெல்லாம் காலத்தில் மறந்து 
போயின . ஹிந்துக்களுடைய தெய்வங்கள் அழிய 
மாட்டா . இவை எப்போதுமுள்ளன . 

படைப்பு, காப்பு , அழிப்பு ஆகிய முத்தொழிலை 
யும் குறிப்பிட்டுப் புராணங்களில் மூன்று மூர்த்தியாகப் 
பரமாத்மாவைப் பேசுகிறார்கள் . பிரம்மம் என்ற 
பெயரை விசேஷமாக பரமாத்மாவுக்கு வேதாந்த 
சாஸ்திரம் வழங்குகிறது . பிரம்மம் என்பது வேள்வி 
யையும் மந்திரத்தையும் ஞானத்தையும் குறிப்பிட்டு 
வேத ரிஷிகளால் வழங்கப்பட்டது ; மந்திரநாதனும் , 
ஸரஸ்வதி நாயகனும் , வேத மூர்த்தியுமாகிய பிரம்ம 
தேவனை வேதம் ப்ரஹ்மணஸ்பதி என்று கூறும் ; 
அதாவது , ப்ரஹ்மத்தின் பதி , அல்லது தலைவன் , என் 
நர்த்தம் . மூன்று மூர்த்திகளில் ஒவ்வொன்றையும் 
உபாஸனையின் பொருட்டுப் பிரிவாகக் காட்டினாலும் , 
அந்தந்த மூர்த்தியையே ஸாக்ஷாத் பரமாத்மாவாகவும் 
தெரிந்து கொள்ளவேண்டும் . நாராயணன் பரிபாலன 
மூர்த்தி , பரப்ரஹ்மம் அவரே . சிவன் ஸம்ஹார மூர்த்தி , 

[ 22 ] 


சக்தி தர்மம் 


பரப்ரஹ்மம் அவரே . பிரம்மா சிருஷ்டிமூர்த்தி ; 
அவரே ஸாக்ஷாத் பரப்ரஹ்மம் . அவருடைய பெய 
ரைத் தான் ப்ரஹ்மத்திற்கு வைத்திருக்கிறது . 

இந்திரன் , அக்னி, வாயு , வருணன் என்ற நாமங் 
கள் வேதத்தில் பரமாத்மாவுக்கே வழங்குகின்றன . 
மேலே , ஏகம் ஸத் என்ற ரிக் வேத மந்திரத்தின் 
பொருள் குறிப்பிட்டிருக்கிறோம் . மூர்த்தி யுபாஸனைக் 
கூட்டத்தாருக்கிடையே லௌகீக காரியங்களை அனு 
சரித்துப் பிற்காலத்தில் பல சண்டைகளுண்டாயின . 
தக்ஷயாகத்தில் வீரபத்திரன் வந்து , இந்திரன் , அக்னி , 
சூர்யன் , பகன் , விஷ்ணு முதலிய தேவர்களைத் தண் 
டனை செய்ததாக ஒரு புராணம் சொல்லுகிறது !. இப் 
படியே , பல புராணங்கள் தாம் உபாஸனைக்குக் காட் 
டும் மூர்த்தி மற்ற மூர்த்திகளைப் பலவிதங்களில் விரோ 
தித்துத் தண்டனை செய்ததாகச் சொல்லுகின்றன . 
இப்படிப்பட்ட கதைகள் பழைய புராணங்களில் பிற் 
காலத்தாரால் நுழைக்கப்பட்ட பொய்க் கதைகளே 
யன்றி வேறில்லை . இந்தக் கதைகள் வேதக் கருத்துக்கு 
முற்றிலும் விரோதம் . வேதத்தில் ஹிந்துக்களுடைய 
தேவர்கள் ஒருவரையொருவர் பழிப்பதும் அடிப்பது 
மில்லை . 

சிதம்பரம் 
காலை பத்து மணியிருக்கும் . நான் ஸ்நானம் 
செய்து பூஜை முடித்து பழம் தின்று பால் குடித்து 
வெற்றிலை போட்டு மேனிலத்திற்கு வந்து நாற்காலியின் 

[ 23 ] 


கட்டுரைகள் : தத்துவம் 
மேல் உட்கார்ந்து கொண்டு இன்ன காரியம் செய்வ 
தென்று தெரியாமல் வானத்தைப் பார்த்துக்கொண் 
டிருந்தேன் . ஜன்னலுக்கு எதிரே வானம் தெரிகிறது . 
இளவெயில் அடிக்கிறது . வெயிற்பட்ட மேகம் பகற் 
சந்திரன் நிறங்கொண்டு முதலையைப் போலும் ஏரிக் 
கரையைப் போலும் நானாவிதமாகப் படுத்துக் கிடக் 
கிறது . எதிர் வீட்டில் குடியில்லை . அதற்குப் பக்கத்து 
வீட்டிலிருந்து சங்கீத ஒசை வருகின்றது . வீதியி 
லிருந்து குழந்தைகளின் சப்தம் கேட்கிறது . வண்டிச் 
சப்தம் , பக்கத்து வீட்டு வாசலில் விறகு பிளக்கிற 
சப்தம் , நான்கு புறத்திலும் காக்கைகளின் குரல் , 
இடை யிடையே குயில் கிளி புறாக்களின் ஓசை , 
வாசலிலே காவடி கொண்டுபோகும் மணியோசை , 
தொலையிலிருந்து வரும் கோயிற சங்கின் நாதம் , தெரு 
விலே சேவலின் கொக்கரிப்பு , இடையிடையே தெரு 
வில் போகும் ஸ்திரீகளின் பேச்சொலி , அண்டை வீடு 
களில் குழந்தையழும் சப்தம் , நாராயணா, கோபாலா 
என்றொரு பிச்சைக்காரனின் சப்தம் , நாய் குலைக்கும் 
சப்தம், கதவுகள் அடைத்துத் திறக்கும் ஒலி , வீதியில் 
ஓருருவம் ஹுகும் என்று தொண்டையை லேசாக்கி 
இருமித் திருத்திக்கொள்ளும் சப்தம் , தொலையிலே 
காய்கறி விற்பவன் சப்தம் , அரிசி , அரிசி என்று 
அரிசி விற்றுக்கொண்டு போகிற ஒலி - இப்படி பலவித 
மான ஒல்கள் - ஒன் றன்பின் மற்றொன்றாக வந்து 
செவியில் படுகின்றன . இந்த ஒலிகளை யெல்லாம் பாட் 


[ 24 ] 


சிதம்பரம் 


னேன் . 


நடை 


டாக்கி இயற்கைத் தெய்வத்தின் மஹா மௌனத்தை 
சுருதியாக்கி என் 

மனம் அனுபவித்துக் கொன 
டிருந்தது . 

வல்லூறு நாயகர் 
இப்படி யிருக்கையில் , என்முன்னே வேதபுரம் 
ஸ்ரீ கிருஷ்ணகான சபையாரின் காரியதரிசியாகிய வல் 
லூறு நாயக்கர் வந்து நின்றார் . உட்காரும்படி சொன் 

உட்கார்ந்தார் . “ விஷயமென்ன ? " என்று 
கேட்டேன் , அவர் சொல்லுகிறார் ! - " அடுத்த செவ் 
வாய்க்கிழமை இரவு நமது சபையின் ஆதரவின் கீழ் 

டபெறும் ராமாயண உபந்நியாசக் கோவையில் 
இரண்டாவது பகுதியாகிய சீதா கலியாணம் நடக் 
கிறது . முதல் கதையாகிய ஸ்ரீராமஜனனம் சென்ற 
புதன்கிழமை நடந்தது . தஞ்சாவூரிலிருந்து மிகவும் 
நன்றாகப் பாடக்கூடிய பின் பாட்டுக்காரர் வந்திருக் 
கிறார் . இவருக்கு சன்னமான சாரீரம் ; ஆனால் , பெண் 
குரல் அன்று . நன்றாகப் பாடுவார் . ஒருதரம் வந்து 
கேட்டால் உங்களுக்கே தெரியும் . மேலும் , இந்த 
ராமாயணக் கதையில் வசூலாகும் பணத்தில் ஒரு சிறு 
பகுதி நமது அரசாங்கத்தாரின் சண்டைச் செலவிற்கு 
உதவி செய்வதாக அதிகாரிகளிடம் வாக்குக் கொடுத் 
திருக்கிறோம் . நான்கு ரஸிகர் வந்து கேட்டால் தானே 
பாகவதர்க்கு சந்தோஷம் ஏற்படும் . ரலிகராக இருப் 
பவர் வந்து கேட்டால் மற்ற ஜனங்களும் வருவார்கள் . 
நம் சபைக்கு லாபமுண்டு . பாகவதர் ராமாயணப் 

[ 25 ] 


கட்டுரைகள் : தத்துவம் 


பிரசங்கத்தில் தேர்ச்சி யுடையவர் . மிருதங்கம் 
அடிக்கிற பிராமணப்பிள்ளை பதினைந்து வயதுடைய 
வன் ; ஆனால் மிகவும் நன்றாக அடிக்கிறான் . தாங்கள் 
அவசியம் வரவேண்டும் " என்றார் . 
அதற்கு நான் 

: - சீதா கல்யாணம் , பாதுகா 
பட்டாபிஷேகம் , லக்ஷ்மண சக்தி , பட்டாபிஷேகம் 
என்கிற நான்கு கதைக்கும் நான் வரலாமென்று உத் 
தேசிக்கிறேன் ; நிச்சயமாகச் சொல்ல முடியாது . 
பட்டாபிஷேகத்தன்று 

நிச்சயமாக வருகிறேன் . 
எனக்கு இரவிலே தூக்கம் விழிப்பது கொஞ்சம் 
சிரமம் . ஆயினும் , தங்கள் பொருட்டாகவும் , தங்கள் 
சபையின் தலைவராகிய ஓங்காரச் செட்டியார் பொருட் 
டாகவும் , அந்தச் சிரமத்தை பார்க்காமல் வருவேன் 
என்றேன் . “ இராமாயணப் பிரசங்கத்தில் வரும் 
தொகையிலே ராஜாங்கத்தாரின் சண்டைச் செலவிற் 
காக உதவி செய்யப்படும் என்ற விஷயத்தைத் தனி 
யாகக் காட்டி ஒரு விசேஷ விளம்பரம் போடப்போகி 
றோம் . அதில் என்ன மாதிரி வக்கணை எழுத வேண்டும் 
என்பதை தாங்கள் தெரிவிக்க வேண்டும் " என்று 
வல்லூறு நாயக்கர் பிரார்த்தித்துக்கொண்டார் . நான் 
வக்கணை சொன்னேன் . இவ்வாறு பேசிக்கொண்டிருக் 
கையில் குள்ளச்சாமி வந்து சேர்ந்தார் . 

ஜீவன் முக்தி : அதுவே சிதம்பரம் 
குள்ளச்சாமி யாரென்பதை நான் முன்னொரு 
முறை சுதேசமித்திரன் பத்திரிகையில் எழுதிய “ வண் 

[ 26 ] 


சிதம்பரம் 


ணான் கதை " யில் சொல்லி யிருக்கிறேன் . இவர் ஒரு 
பரமஹம்ளர் . ஜடபரதரைப் போல் , யாதொரு தொழி 
லும் இல்லாமல் , முழங்காலுக்கு மேல் அழுக்குத் 
துணி கட்டிக் கொண்டு , போட்ட இடத்தில் சோறு 
தின்று கொண்டு , வெயில் மழை பாராமல் தெருவிலே 
சுற்றிக் கொண்டிருக்கிறார் . இவருடைய ஒழுக்க விநோ 
தங்களை மேற்படி வண்ணான கதையிலே * காண்க. 
இவர் வந்து சோறு போடு என்று கேட்டார் . தான் 
திருவமுது செய்யுமுன்பாக , ஒரு பிடி அன்னம் என் 
கையில் நைவேத்தியமாகக் கொடுத்தார். நான் அதை 
வாங்கியுண்டேன் . அப்பொழுது சாமியார் போஜ 
னம் முடித்த பிறகு , என்னுடன் மேல் மெத்தைக்கு 
வந்தார் . கண்ணை மூடிக்கொள் என்றார் . கண்ணை 
மூடிக்கொண்டேன் . நெற்றியில் விபூதியீட்டார் விழித் 
துப் பார் என்றார் . கண்ணை விழித்தேன் . நேர்த்தி 
யான தென்றல் காற்று வீசுகிறது . சூரியனுடைய 
ஒளி தேனைப் போலே மாடமெங்கும் பாய்கின்றது . பல 
கணி வழியாக இரண்டு சிட்டுக் கருவிகள் வந்து கண் 
முன்னே பறந்து விளையாடுகின்றன . குள்ளச்சாமி 
யார் சிரிக்கிறார் . கடைக்கண்ணால் தளத்தைக் காட்டி 
னார் . கீழே குனிந்து பார்த்தேன் . ஓர் சிறிய ஓலைத் 
துண்டு கிடந்தது . அதை நான் எடுக்கப் போனேன் . 
அதற்குள்ளே அந்தக் குள்ளச்சாமி சிரித்துக் கொண்டு 
வெளியே ஓடிப்போனார் . அவரைத் திரும்பவும் கூப் 


* பாரதி அறுபத்தாறு 30 , 31 பாடல்களையும் காண்க . 

[ 27 | 


கட்டுரைகள் : தத்துவம் 


பிட்டால் பயனில்லையென்பது எனக்குத் தெரியும்,. 
அவர் இஷ்டமான போது வருவார் ; இஷ்டமான போது 
ஓடிப் போவார் . சிறு குழந்தை போன்றவர் . மனுஷ்ய 
விதிகளுக்கு கட்டுப்பட்டவரில்லை . ஆகவே , நான் 
அவரைக் கூப்பிடாமலே கீழே கிடந்த ஓலையை 
எடுத்து வாசித்துப் பார்த்தேன் . 

“ ( 1 ) எப்போதும் வானத்திலே சுற்றும் பருந்து 
போல் போக விஷயங்களினால் கட்டுப்படாமல் , பர 
மாத்மாவின் ஞானக்கதிரை விழித்து நோக்குதலே 
விடுதலை . அதுதான் சிதம்பரம் . மகனே ! சிதம்ப 
ரத்துக்குப் போ . ( 2 ) சிதம்பரத்தில் நடராஜருடன் 
சிவகாம சக்தி பக்தருக்கு வா தானம் கொடுக்கிறார் . 
போய் , வரம் வாங்கு . ( 3 ) சிதம்பரமே ஸ்ரீரங்கம் ; 
அதுவே பழனி மலை . எல்லாப் புண்ணிய க்ஷேத்திரங் 
களும் ஜீவன் முக்திச் சின்னங்கள் என்று தெரிந்து 
கொள் . உனக்கு க்ஷேமமும் நீண்ட வயதும் ஜீவன் 
முக்தியும் விளைக " என்றெழுதியிருந்தது . இந்த வச 
னங்கள் நமது புராதன வேத தர்மத்திற்கு முற்றும் 
ஒத்திருக்கிறபடியால் அவற்றை சுதேசமித்திரன் பத்தி 
-ரிகை மூலமாக வெளியிடலானேன் . 

( குறிப்பு : - சிதம்பரம் போகாமல் இருப்பேனோ ? 
இந்த ஜன்மத்தை வீணாகக் கழிப்பேனோ? என்று 
நந்தன் சரித்திரத்தில் கோபாலகிருஷ்ண பாரதியார் 
பாடியிருப்பதற்கும் இதுவே பொருள் என்றுணர்க . ) 


( 28 ) 


மஹாலக்ஷ்மி 
" இல்லறம் பெரிதா , துறவறம் பெரிதா ? " என் 
பது கேள்வி . 


ரிஷி சொல்லுகிறார் : - " அரசனே , நீ என்னோடு 
பாதசாரியாக வருவாயானால் தெரியப்படுத்துகிறேன் 


என்று . 


அப்படிக்கு பாதசாரியாகப் போகும் போது 
கன்னட தேச ராஜ குமாரத்திக்கு விவாகம் நிச்சயித் 
திருப்பதால் , ஐம்பத்தாறு தேசத்து ராஜாக்களும் ராஜ 
குமாரத்தியின் 

விவாகத்திற்கு வந்திருக்கிறபோது , 
அவ்விடத்திற்கு மேற்படி அரசனும் ரிஷியும் இருவரு 
மாகப் போய்ச் சேர்ந்தார்கள் . இப்படி எல்லோரும் 
விவாக மண்டபத்தில் கூடியிருக்க , அந்த விவாகமண்ட 
பத்தில் ஒரு பால்ய ஸந்யாஸியும் வேடிக்கை பார்க்க வந் 
தார் . கன்னடத்து ராஜகுமாரி / எந்த ராஜகுமாரனை 
விவாகம் செய்து கொள்ளுகிறாய் ? " என்று தோழியான 
வள் கேட்டுக்கொண்டே போனாள் . அவ்விட த்து ராஜ 
குமாரர்களை யெல்லாம் வேண்டாம் , வேண்டாம் 
என்று களைந்து போய் , இந்த பால்ய ஸந்யாஸியைக் 
கண்டு புஷ்ப மாலையை அணிந்தாள் . அந்த புஷ்ப 
மாலையானது பாம்பாகி மேற்படி பால்ய ஸந்யாஸியின் 
கழுத்தில் யமனுடைய பாசம்போல் வந்து விழ , அவன் 
திடுக்கிடாமல் 

ஓம் சக்தி ஓம் சக்தி " என்ற 
மந்திரத்தை ஜபித்து மனதை தைரியப் படுத்திக் 

[ 29 ] 


கட்டுரைகள் : தத்துவம் 


கொண்டான் . பிறகு அதே மாலை மீண்டும் பரிமள 
கந்தமுடைய புஷ்பமாலையாய் விட்டது . 

இதனை மேற்படி மஹரிஷியானவர் , அந்த ராஜ 
னிடத்திலே காண்பித்து , " இல்லறத்தில் வாழ்ந்தால் 
இப்படிப்பட்ட தைரியத்துடன் வாழவேண்டும் . மண 
மாலையே பாம்பாக வந்து விழுந்த போதிலும் மனம் 
பதறக்கூடாது . தைரியம் பாம்பைக்கூட மணமாலை 
யாக மாற்றிவிடும் . இவ்விதமான தைரியத்துடன் 
இல்லறத்தில் நிற்பார் வீடு பெறுவர் . துறவறத்துக் 
கும் இதுவே வழி . ஆகவே இரண்டும் ஒன்றுதான் " 
என்று சொன்னார் . 

வரலக்ஷ்மி நோன்பு சில தினங்களுக்கு முன் 
நடைபெற்றது . அதன் விவரம் : -அன்றைய தினம் 
பெணமக்களெல்லாம் ஸ்நானம் செய்து விட்டு, பழைய 
பட்டுக்கயிறுகளைக்கட்டிக்கொண்டுநெற்றியில் பொட் 
டிட்டுக்கொண்டு கூந்தல்களில் புஷ்பங்களை அணிந்து 
கொண்டு , பார்க்கிற பார்வைக்கு வரலக்ஷ்மியைப் 
போலவே , அதிபக்தி விநயத்துடன் இருந்து சில பல 
காரங்களையும் பழவர்க்கங்களையும் வைத்து அம்பா 
ளுக்கு நைவேத்தியம் செய்து பெண் குழந்தைகளுக்கு 
விநியோகப்படுத்தி , அன்றிரவு பூர்த்திசெய்து , மறு 
தினம் காலையில் பௌர்ணமி பூஜை , சாப்பாடு செய்து 
அவர்களுக்குரிய இஷ்டகாம்யார்த்த சித்தி பெற்று , 
ஜீவகோடிகள் அம்பாள் அனுக்ரஹத்தினால் , அவள் 
திருவடியை முடிமீது சூட்டி , 

ஞான சித்தியை 
[ 30 ] 


நவராத்திரி 


உணர்ந்து ; ஸதா முக்தர்களாக வாழும் வழியைக் 
காட்டுகிறார்கள், 


நவராத்திரி 
ஒன்பதிரவு பராசக்தியை பூஜை செய்கிறோம் . 
லக்ஷ்மியென்றும் , ஸரஸ்வதி யென்றும் , பார்வதியென் 
றும் மூன்று மூர்த்தியாக நிற்பது பராசக்தி . இவ் 
வுலகத்தை ஆக்கல் , அழித்தல் , காத்தல் என மூன்று 
தொழில் நடத்துவது . 

ஹிமாசலந் தொடங்கிக் குமரி முனை வரை , 
வேதத்தை நம்பும் கூட்டத்தார் எல்லாம் இந்தப் பூஜை 
செய்கிறோம் . ஏழைகளாக இருப்போர் பராசக்திக்கு 
மலரையும்நீரையும் உள்ளத்தையும் கொடுத்து வலிமை 
பெறுகிறார்கள் . செல்வமுடையோர் விருந்துகளும் 
விழாக்களும் செய்கின்றனர் . பக்தி செய்யும் செல் 
வரும் உண்டு . 

மஹாளய அமாவாஸ்யை கிழிந்தது . 

இருளும் ஒளியும் மாறி வருவது - இவ்வுலக 
இயற்கை. பகலிலே பெரும்பாலும் ஒளியுண்டு ; மேகங் 
கள் வந்து சூர்யனை மறைத்தாலொழிய ; சில சமயங் 
களில் கிரஹணம் பிடிக்கும் . அதையும் தவிர்த்து விட் 
டால் , இரவிலேதான் ஒளியின் வேறுபாடுகளும் , மறை 
வகளும் அதிகப்படுகின்றன . பகல் தெளிந்த அறிவு ; 
இரவென்பது மயக்கம் . பகலாவது விழிப்பு ; இர 

[ 31 ] 


கட்டுரைகள் : தத்துவம் 


தூக்கம் . 


வாவது 

பகலாவது நல்லுயிர் கொண்டு 
வாழ்தல் ; இரவு லயம் . மஹாளய அமாவாசை ஒழிந்து . 
போய்விட்டது . 

சக்தி : நல்ல வல்லெழுத்துச் சேர்ந்த மொழி .. 
விக்ரமாதித்யனும் , காளிதாஸனும் வணங்கிய தெய் 
வம் . உலகத்தார் இந்த பராசக்தியை நல்ல மழை 
யருள் புரியும் சரத்காலத்தின் முதல் ஒன்பதிரவும் 
வணங்கி பூஜைகள் செய்ய வேண்டும் ” என்பது பூர வீ 
கர் ஏற்பாடு . மிகப் பயனுடைய காரியம் , மேலான 
வழி . கும்பகோணம் . சங்கரமடத்தில் இந்த பூஜை 
மிகவும் கோலா ஹலமாக நடத்தப்போவதாகப் பத்திரி 
கையில் ஒரு தந்தி போட்டிருந்தது . ஸஹஜமான 
விசேஷம் . தேச முழுதும் ( இப்படி ) நடப்பது நல்லது. ) 
சங்கர மடத்திலும் ( எனக்கு ) ஒருவிதமான ஆவல் 
உண்டான தால் தந்தியை வாசித்துப் பார்த்தேன் . 
அந்தத் தந்தியிலே பாதி சாஸ்திரம் . வர்த்தமானத் 
தந்திக்குளளே சாஸ்திரத்தை நுழைத்தது ஒருவிநோ 
தம் . ஆனால் , அதிற் கண்ட சாஸ்திரம் உண்மையாக . 
இருந்தது . நான் எதிர்பார்க்கவில்லை . எனவே , தந்தி 
யைப் படித்தபோது எனக்கு மகிழ்ச்சி யுண்டாயிற்று . 

கும்பகோணத்துத் தந்தி பேசுகிறது : - இந்த 
பூஜைகளின் நோக்கம் உலக நன்மை . நவராத்திரிக் 
காலத்தில் யோகமாயை துர்க்கை , லக்ஷ்மி , ஸரஸ்வதி 
என்ற மூன்றுவித வடிவங்கொண்டு துஷ்டரை யெல் 
லாம் அழித்து மனித ஜாதிக்கு மகிழ்ச்சி பெருக வைத் 

[ 32 ] 


. 


நவராத்திரி 


தாள் . மனிதர் படும் துன்பத்தைத் தீர்க்கும் பொருட் 
டடாக தேவி அவ்வாறு அவதாரம் செய்த கால முதல் 
இன்று வரை , பாரததேசத்தில் எல்லாப் பக்கங்களிலும் 
ஆரியர் இந்தத் திருவிழாவைக் கொண்டாடி வருகிறார் 
கள் . தேவி உலகம் முழுவதிலும் பரவி யிருக்கிறாள் . 
ஒவ்வொரு தனிப்பொருளிலும் நிறைந்து நிற்கிறாள் . 
இவளே மாயை ; இவளே சக்தி ; செய்பவளும் , செய் 
கையும் , செய்கைப் பயனும் இவளே ; தந்தையும் 
தாயும் இவள் ; இவளே பரப் பிரம்மத்தின் வடிவம் . 
இவள் காத்திடுக என்பது தந்தி . 


உண்மைதான் . ஆனால் , “ தேவி அவ்வாறு அவ 
தாரம் செய்த காலம் முதல் என்ற வாக்கியம் மாத்தி 
ரம் கதை . தேவி எப்போதும் அந்த வடிவங்களிலே 
நிற்கிறாள் . ஆக்கல் , அழித்தல் , காத்தல் என்ற முத் 
தொழிலும் எப்போதும் நடக்கின்றன . லோக ஸம்ர 
க்ஷணை எப்போதும் செய்யப்படுகிறது . எப்போதுமே 
ஆராதனை செய்யவேண்டும் . சரத்காலத் துடக்கத் 
தில பேரருளைக்கண்டு விசேவு விழா நடத்துகிறோம் . 
தவம் , கல்வி , தெய்வத்தைச் சரண்புகுதல் , - இம்மூன் 
றும் கர்ம யோகம் ( கிரியா யோகம் ) என்று பதஞ்சலி 
முனிவர் சொல்லுகின்றார் . லௌகிகக் கவலைகளாலே 
இம்மூன்று தொழிலையும் எப்போதும் செய்து கொண் 
டிருக்க முடியாமல் தடுக்கப்படும் சாமானிய ஜனங்கள் 
நவராத்திரி ஒன்பது நாள் இரவும் பகலும் மேற்கூறிய 

[ 33 ] 


த . 3 


கட்டுரைகள் : தத்துவம் 


மூவகை நெறியில் நிலைபெறும் வண்ணமான- விதிகள் 
ஆகமங்களிலே கூறப்பட்டன . 

ஒன்பது நாளும் தியானம் , கல்வி , தவம் இவற் 
றிலே செலவிடத் திறமையில்லாதோர் கடைசி ஒன்ப 
தாம் நாள் மாத்திரமேனும் விரதம் காக்கவேண்டும் : 
இந்தப் பூஜையின் பொருள் மிகவும் தெளிந்தது . 


சக்தியால் உலகம் வாழ்கிறது ; 
நாம் வாழ்வை விரும்புகிறோம் ; 
ஆதலால் நாம் சக்தியை வேண்டுகிறோம் . 


நவராத்திரி 
ஒவ்வொருவனுக்கும் மூன்று வித சக்தி வேண் 
டும் :-( 1 ) அறிவு ( 2) செல்வம் ( 3 ) தைரியம் . இந்த 
மூன்றும் நமக்கு இஹலோகத்திலே கிடைக்கும்படி 
யாகவும் , இதனால் பரலோக இன்பங்களும் சாத்திய 
மாகும்படியாகவும் , நாம் தெய்வத்தை வழிபடுகிறோம் . 
முக்திக்கு மாத்திரமே தெய்வத்தை நம்புவது சில 
ருடைய வழி ; இஹலோக இன்பங்களுக்கும் தெய் 
வமே துணை யென்று நம்பி , இன்பங்கள் வேண்டு 
மென்று தெய்வத்திடம் கேட்டு வாங்கிக்கொள்வது 
மற்றொரு வழி . சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு பரம 
சிவன் என்னென்ன வெல்லாம் செய்தார் ? அர்ச்சு 

[ 34 ] 


நவராத்திரி 


னன் தனக்கு சுபத்திரையை வசப்படுத்திக் கொடுக் 
கும்படி யாரிடத்தில் கேட்டான் ? ஸ்ரீ கிருஷ்ண 
னிடத்திலே கேட்டான் . ஸ்ரீ கிருஷ்ணன் சுபத்திரை 
யைக் கவர்ந்து செல்வதற்கு வேண்டிய உபாயங்கள் 
காட்டினார் . ஆம் , தெய்வம் எல்லாம் செய்யும் .. 


இஹலோகத்திலே எல்லாவிதமான இன்பங்களும் 
நமக்கு வேண்டும் . அவற்றை வசமாக்குவதற்கு அவ 
சியமான அறிவுத்திறனை நமக்குத் தரும்படி தெய்வத் 
தைக் கேட்கிறோம் . " தெய்வமே , நான் தூங்குகிறேன் . 
நீ எனக்கு மாம்பழம் கொடு " என்று கேட்கவில்லை .. 
தெய்வமே / தெய்வமே ! மாம்பழ விஷயத்தில் எனக்கு 
இத்தனை ருசி ஏற்படுத்திக் கொடுத்த தெய்வமே ! 
உனக்குப் புண்ணியமுண்டு. மா விதை எங்கே அகப் 
படும் ? ஒட்டுமாஞ்செடி எப்படி வளர்ப்பது ? சொல்லு . 
பாடுபடச் சம்மதம் ; காத்துக்கொண்டிருக்கச் சம்ம 
தம் . ஆனால் மாம்பழம் கொடுத்துத் தீரவேண்டும் . நீ 
தானே இந்த ருசியை ஏற்படுத்தினாய் ? " என்று கேட் 
கிறோம் . இது நியாயமான கேள்வி . தெய்வம் உதவி 
செய்யும் . 


விக்ரமாதித்தியன் வணங்கிய தெய்வம் ; காளி 
தாஸனுக்குக் கவிதை காட்டிய தெய்வம் ; பாரதநாட்டு 
மஹாஜனங்கள் இன்னும் தலைமையாகக் கொண்டா 
டும் தெய்வம் ; ஸ்ரீமந் நாராயணமூர்த்தியின் சக்தியாக 
விளங்கும் லக்ஷ்மிதேவதை; சிவபிரானுடைய வலிமை 

[ 35 ] 


கட்டுரைகள் : தத்துவம் 
யாகத் திகழும் பார்வதி ; பிரமதேவன் தலைவியாகிய 
சரஸ்வதி : மூன்று மூர்த்திகள் ; மூன்று வடிவங்கள் ; 
பொருள் ஒன்று : அதன் சக்தி ஒன்று ; பொருளும் 
அதன் சக்தியும் ஒன்றே . இங்ஙனம் ஒன்றாக விளங் 
கும் சக்தியென்ற தெய்வத்தை ஹிந்துக்கள் உபாஸனை 
செய்வதற்கு விசேஷப் பருவமாக இந்த நவராத்திரி 
யின் காலத்தை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் , 
காரணமென்ன ? 

பராசக்தி மழையருள் புரியும் சரத்காலத்தின் 
ஆரம்பமென்று கருதியா ? சரத்காலம் நம் நாட்டில் 
ஒன்று போல எல்லாப் பகுதிகளிலும் தொடங்கவில்லை 
யாயினும் , ஓரிடத்திலே தோன்றிய திருவிழா 
முழுவதும் பரவியிருக்கலாம் . 

மஹாளய அமாவாஸ்யை என்பது யோகானு 
பவத்தில் மரணத்திற்குப் பெயர் . அதைத் தப்பி புதிய 
உயிர் கொண்டவுடன் , சேர்ந்தபடியாகப் பலநாள் பரா 
சக்தியை இடைவிடாமல் - உபாஸனை செய்ய வேண்டு 
மென்ற கொள்கையின் அறிகுறியாக இருக்கலாம் . 
கும்பகோணம் சங்கராச்சாரிய மடத்திலிருந்து பத்திரி 
கைகளுக்கு வந்த தந்தியொன்றிலே நவராத்திரி பூஜை 
க்கு புராணப்படி முகாந்திரம் சொல்லப்பட்டிருக் 
கிறது . நவராத்திரி காலத்தில் தேவி ( யோகமாயை ) 
லக்ஷ்மி , ஸரஸ்வதி , துர்க்கையென்று மூன்று விதமாக 
அவதாரம் செய்து பல அசுரர்களை அழித்ததாகவும் , 
அது முதல் வருஷந்தோறும் நமது தேசத்தில் இந்தத் 

[ 36 ] 


நவராத்திரி 


திருவிழா நடந்து வருவதாகவும் மடத்தார் தந்தியில் 
விளக்கப் பட்டிருக்கிறது . இது புராண ஐதீகம் . இதற் 
குப் பொருள் அத்யாத்மம் . பராசக்தியெங்கும் இருக் 
கிறாள் . எப்போதும் அவள் இருக்கிறாள் . தொழிலே 
உலகம் . அவளே உலகம் . குழந்தைகளும் வாமான்ய 
ஜனங்களும் அவளைச் சிலையென்று நினைக்கிறார்கள் . 
அவள் சிலையில்லை; உண்மையொளி. அது கோயிற்புறத் 
திலே மாத்திரம் இல்லை ; - அசத்திலுமிருக்கிறது . 
கடலை அசைப்பது ; பாதாவத்தின கீழே மற்றொரு 
பாதாளம் ; அதன கீழே ஒன்று , அதன் கீழே ஒன்றாக 
எல்லையின்றிப் பரந்த திசை முழுதையும் கவர்ந்தது . 

எப்படிப் பார்த்தாலும் ஆரம்பமில்லாமலும் , 
எப்படிப் பார்த்தாலும் முடிவில்லாமலும் இருக்கும் 
அற்புத வஸ்து . 

கோடானு கோடி அண்டங்களை ஒரு சிறு மூக்கி 
னால் உடைப்பது . 


ஒரு சிறிய மலரின் இதழிலே வர்ணந்தீட்டுவதற்கு 
பல்லாயிர வருடங்கள் இருந்து பழகும் நெடுநேர்மை 
கொண்டது ; பெரிதும் சிறிதமாகிய முதற்பொருள் ; 
பராசக்தி . 

இதனைத் தியானத்திலே நிறுத்துகிறோம் . இதனை 
நாவிலே புகழ்ச்சி புரிகின்றோம் . செய்கையில் இதனைப் 
பின்பற்றுகின்றோம் . நமது மதி தெயவமதியாகின்றது . 
நமது நாவு புதிய வலிமையும் மஹிமையும் பெறு 

[ 37 ] 


கட்டுரைகள் : தத்துவம் 


கின்றது . நமது செய்வினை தர்மமாகின்றது . - ஒரே 
வார்த்தை : சக்தியை வேண்டினால் சக்தி கிடைக்கும் . 
“ கேட்டது பெறுவாய் " என்று யூத நாட்டு மாரி 
யம்மை பெற்ற கிருஸ்து சித்தர் சொல்லுகிறார் . 


காமதேனு 


நம்பிக்கையே காமதேனு 


இன்று ராமானுஜ தரிசனம் முக்கிய ஹிந்து தரி 
சனங்களில் ஒன்றாக விளங்குகிறது . ஆனால் ஆரம்பத் 
தில் அப்படியில்லை . ராமானுஜ மதத்தைக் காக்கும் 
பொருட்டு ராமானுஜரின் முக்கிய சிஷ்யராகிய கூரத் 
தாழ்வான் கண்களைப் பறிகொடுக்கும்படியாக நேரிட் 
டது . இவருடன் பெரிய நம்பி என்ற யோகிக்கும் அதே 
தண்டனை யேற்பட்டது . பெரியநம்பி அப்போது கிழ 
வர் . கங்கைகொண்ட சோழபுரத்தில் ஒரு கொல்லை 
யிலே பெரிய நம்பிகண்போன வேதனையைப் பொறுக்க 
மாட்டாமல் பக்கத்தில் வேண்டியவர்கள் எவருமில் 
லாமல் கூரத்தாழ்வான் மடியில் படுத்துக்கொண்டு 
மஹா ஸந்தோஷத்துடன் உயிர் துறந்தார் . கூரத்தாழ் 
வானோ “ தரிசனத்துக்காக தரிசனத்தை யிழந்தேன் . 
அது எனக்குப் பெரிய பாக்கியம் " என்று மகிழ்ச்சி 
கொண்டாடினார் . தம்முடைய கொள்கை நிலை பெறும் 

[ 38 ] 


காமதேனு 


என்ற நம்பிக்கை அவர்கள் 


மனதில் 


உறுதியாக 


நின் றது . 


நம்பினார் கெடுவதில்லை 
சிவாஜி மஹாராஜா இளம்பிள்ளையாக இருந்த 
போது மஹாராஷ்டிரம் என்ன நிலைமையில் இருந்தது ? 
சிவாஜி இறக்கும்போது என்ன நிலைமை ? சிவாஜி துணி 
வினால் ராஜ்ய ஸம்பத்தை அடைந்தான் . நம்பிக்கையி 
னால் நெப்போலியன் ராஜா பிரான்ஸ் தேசத்தைக் 
கட்டியாண்டு ஐரோப்பா முழுவதிலும் தன்னுடைய 
ஆதிக்கத்தை நிறுத்தினான் . நம்முடைய முயற்சியின் 
ஆரம்பத்தில் நம்மைப் பிறர் ஒப்புக்கொள்ள மாட்டார் 
கள் . பலர் துணை செய்ய மாட்டார்கள் . ஆனால் நம் 
பிக்கையை கைவிடாமல் இருந்தால் காலக் கிரமத்தில் 
வெளியு தவிகள் தாமே வரும் . ஆரம்பத்தில் நமக்கு 
நாமே துணை . எத்தனை இடையூறுகள் எவ்வளவு பெரி 
தாகி வந்தபோதிலும் எடுத்த காரியத்தை ஒரே உறுதி 
யாக நடத்திக் கொண்டுபோவதே ஆரிய லக்ஷணம் . 
அவ்வாறு செய்யக் கூடியவனே மனிதரில் சிறந்தவன் . 

கம்பினார் கெடுவதில்லை 
நான்கு மறைதீர்ப்பு - இது 
நான்கு மறைதீர்ப்பு 

திருநாவுக்கரசர் 
மனிதனுக்குப் பகை புறத்திலில்லை . நமக்குள்ளே 
சத்துருக்கள் மலிந்து கிடக்கிறார்கள் . பயம் , சந்தேகம் , 

[ 39 ) 


கட்டுரைகள் : தத்துவம் 


சோம்பல் முதலான குணங்கள் நம்மை ஜயம் அடைய 
வொட்டாமல் தடுக்கும் உட்பகைகளாம் . இவை 
அனைத்துக்கும் ஒரே பெயர் : அதாவது , நம்பிக்கைக் 
குறைவு . இந்த ராக்ஷஸனை அழித்தாலொழிய நமக்கு 
நல்ல காலம் வராது . பகீரதன் கங்கையை வரவழைத்த 
கதையை இந்தக் காலத்தில் நாம் பொய்க் கதையாக 
செய்து விட்டோம் . முன்னோர். அக்கதையின் உட் 
பொருளைக் கொண்டனர் . நம்பிக்கையினால் ஆகாய கங் 
கையை பூமியில்வரவழைத்தார்களாம்.எத்தனை பெரிய 
ஆபத்துக்கள் வந்து குறுக்கிட்ட போதிலும் , அவற்றை 
நம்பிக்கையினால் வென்றுவிடலாம் , 

கற்றுணை பூட்டியோர் .கடலிற் பாய்ச்சினும் 

நற்றுணையாவது நமச்சிவாயவே ” 
என்று திருமாவுக்கரசு சுவாமி பாடியிருக்கிறார் , 

சில முயற்சிகள் 
இக்காலத்திலே பலர் நமது பாஷைகளை ஒளிமிகச் 
செய்து பூமண்டலத்தார் வியக்கும்படி செய்யவேண்டு 
மென்று விரும்புகிறார்கள் . பலர் நமது பூர்வ சாஸ்திரங் 
களின் உண்மையை உலக முழுவதும் கேட்டு உஜ்ஜீ 
விக்கும்படி செய்ய வேண்டு மென்று பாடுபடுகிறார்கள் . 
பலர் நமது நாட்டுச் செல்வத்தை வெளியேற்றவொட் 
டாமல் தடுக்க வழி தேடுகிறார்கள் . பலர் ஹிந்து தேசத் 
துக்குத் தன்னாட்சி வேண்டுமென்று தொழில் செய்து 
வருகிறார்கள் . பலர் ஆரிய வேதத்தை சரண் புகுந்து 

[ 40 ) 


காமதேனு 


இவ் 


பூமண்டலம் வாழும்படி செய்ய வேண்டுமென்று தீர் 
மானம் செய்திருக்கிறார்கள் . 

வனை வருக்கும் 
வெற்றியுண்டு; நம்பிக்கை உண்டானால் வெற்றியுண்டு . 

ராமானுஜர் வெள்ளையுடை தரித்தது 
சோழனுடைய பயத்தாலே ராமானுஜமுனி ஸந் 
யாஸி வேவுத்தை மாற்றி ஸ்ரீரங்கத்தைவிட்டு புறப் 
பட்டு நீலகிரிச் சாரலில் வேடர்களுடைய உதவியினால் 
தேனும் தினைமாவும் தின்று பசி தீர்த்துக்கொண்டு 
படாத பாடெல்லாம்பட்டு மைசூர்ப்பக்கத்திலேபோய் 
வாழ்ந்தார் . இனிமேல் ராமானுஜ கூட்டம் அதிகப் 
படாது ; ஆரம்பத்திலேயே கிள்ளி எறிந்து விட்டோம் 
என்று ராஜா நினைத்தான் . அனுபவத்தில் பார்த்தீர் 
களா ? அந்தராஜா ராமா னு ஜருடைய நம்பிக்கையைக் 
கணக்கிலே சேர்க்கவில்லை . 


சிலுவை 
யூதர்களை ரோம தேசத்தார் வென்று யூதநாட் 
டில் பிலாத்து ரோமன் ராஜாதிகாரியாய் விட்டான் . 
இயேசுகிருஸ்து தெய்வத்தை நம்பி விடுதலையை முழக் 
கினார் . யூத குருக்களே அவருக்கு விரோதமாய் அன் 
னியனான அதிகாரியிடம் கோள் மூட்டி விட்டார்கள் . 
உள்ளூர் யோக்கியர்கள் , வெளிநாட்டு யோக்கியர்கள் 
எல்லோருமாகச் சேர்ந்து கிருஸ்துவைசிலுவையிலடித் 
துக் கொன்றார்கள் . கிருஸ்து மதத்தையே கொன்று 
விட்டோம் என்று அந்த மூடர்கள் நிச்சயித்தார்கள் . 

[ 41 ] 


கட்டுரைகள் : தத்துவம் 


இன்று கிருஸ்து மதம் உலக முழுவதையும் சூழ்ந்து நிற் 
கிறது . வருந்தினால் வாராதது ஒன்றுமில்லை . 

நம்பிக்கையின் முக்கிய லக்ஷணம் 
நம்பிக்கையுண்டானால் வெற்றியுண்டு . அந்த நம் 
பிக்கையின் முக்கிய லக்ஷணம் என்ன வென்றால் விடா 
முயற்சி . மனதிற்குள் நிலைத்த நம்பிக்கையிருந்தால் 
செய்கை தடைப்படுமா ? முயற்சி தூங்குமா ? இடுக் 
கண் பயமுறுத்துமா ? உள்ளம் சோருமா ? ராமானுஜர் 
சோழநாட்டிலிருந்து போகும் காலத்தில் தம் பின்னே 
தம்மைப்பிடித்துச் செல்லும் பொருட்டு குதிரைப் 
படை வருகிறது என்று கேள்விப்பட்ட பொழுது , தம் 
முடன் வந்த சிஷ்யர்களிடம் சொல்லிய மந்திரம் நல்ல 
மந்திரம் : 


கொடுமை செய்யும் கூற்றமும் 

என் கோலாடி குறுகப் பெறா. 
எனது கோல் ஆடும்பொழுது எமனும் கிட்டவர 
மாட்டான் என்று சொன்னார் . அதற்குப் பெயர் தான் 
நம்பிக்கை. 

முஹம்மது நபி 
பழைய பொய்ச்சிலைகளின் வணக்கத்ன தொழித்து 
எங்கும் வியாபித்து நிற்கும் பிரம்மத்தையே தொழ 
வேண்டும் என்று முஹம்மது நபி அலகிவஸல்லாம் 
அவர்கள் புதியமதம் உண்டாக்கினர் என்ற கோபத் 
தால் , குராயிஷ் கூட்டத்தார் அவருடைய சிஷ்யர்களை 

[ 42 ] 


காமதேனு 


பயமுறுத்தியும் கொலைசெய்தும் அடக்கிவிட்டு நபியை 
யும் கொல்ல வேண்டுமென்று சதிசெய்துகொண்டிருக் 
கையிலே , அந்த மஹான் மெக்கா நகரத்திலிருந்து 
தப்பி மெடீனா நகரத்திற்கு செல்லும் போது , பின்னே 
அவரை பிடிக்கும்பொருட்டாக குராயிஷ் குதிரைப் 
படை துரத்திக்கொண்டுவந்தது . நபியானவர் தம் 
மோடு வந்த ஒரே சிஷ்யருடன் அங்கு ஒரு புதரில் 
ஒளிந்திருந்தார் . துரத்திவரும் குதிரைகளின் காலடி 
சமீபமாகக் கேட்டது . சிஷ்யன் பயந்துபோய் , இனி 
என்ன செய்வது ? என்று தயங்கினான் . அப்போது 
நபி : - " அப்பா , நான் அல்லாவின் தர்மத்தைஉலகத்தில் 
நிலைநிறுத்தும் பொருட்டாக வந்திருக்கிறேன் . 
காரியம் நிறைவேறும் வரை எனக்கு மரணம் இல்லை . 
என்னுடன் 

இருப்போர் பயப்படாம லிருந்தால் 
அவர்களுக்குமில்லை ” என்று சொல்லி அபயதானம் 
செய்தார் . ஆபத்து 

வரவில்லை . 

குதிரைப்படை 
யோர் இடந் தெரியாமல் ஏமாறித் திரும்பினார்கள் . 
முஹம்மது நபி பின்னிட்டு காலானுகூலம் பெற்று அந்த 
ராஜ்யத்துக் கெல்லாம் தாமே ராஜேசுவரனாய் தமது 
தரிசனத்தை என்றும் அழியாமல் நிலைநிறுத்திச் சென் 
றார் . நம்பிக்கையே காமதேனு ; அது கேட்ட வரமெல் 
லாம் கொடுக்கும் . 


என் 


* 93-95 பக்கம் பார்க்க , 

[ 43 ] 


கட்டுரைகள் : தத்துவம் 


வாசக ஞானம் 


வியாபாரம் , சைத்தொழில், ராஜாங்கச் சீர்திருத் 
தம் ஜன சமூகத் திருத்தம் முதலிய லௌகிக விவ 
காரங்கள் எல்லாவற்றிலும் , மனிதர் ஏறக்குறைய 
எல்லா திட்டங்களையும் உணர்ந்து முடித்து விட்டனர். 
ஒரு துறை அல்லது ஒரு இலாக்காவைப் பற்றிய 
ஸூக்ஷம தந்திரங்களை மற்றொரு துறையிற் பயிற்சி 
கொண்டோர் அறியாதிருக்கலாம் . ஆனால் , அந்தந்த 
நெறியிற் தக்க பயிற்சி கொண்ட புத்திமான்களுக்கு 
அதனை யதனைப் பற்றிய நுட்பங்கள் முழுமையும் ஏறக் 
குறைய நன்றாகத் தெரியும் . 

பொதுவாகக் கூறுமிடத்தே, மனித ஜாதியார் 
அறிவு சம்பந்தப்பட்டமட்டில் மஹா ஸூக்ஷ்மமான 
பரம ஸத்யங்களை யெல்லாம் கண்டுபிடித்து முடித்து 
விட்டனர் . ஆனால் அறிவுக்குத் தெரிந்ததை மனம் 
மறவாதே பயிற்சி செய்ய வலிமையற்றதாய்நிற்கிறது . 
அறிவு சுத்தமான பின்னரும் , சித்தசுத்தி ஏற்பட வழி 
யில்லாமல் இருக்கிறது . எனவே , அறிவினால் எட்டிய 
உண்மைகளை மனிதர் ஒழுக்கத்திலே நடத்திக் காட்டு 
தல் பெருங்கஷ்டமாக முடிந்திருக்கிறது . ஆத்மஞானத் 
தின் சம்பந்தமாக கவனிக்குமிடத்தே, இந்த உடைமை 
யைத் தாயுமானவர் , 


" வாசக ஞானத்தினால் வருமோ ஸுகம் பாழ்த்த 
பூசலென்று போமோ புகலாய் பராபரமே " 

[ 44 ] 


வாசக ஞானம் 


என்ற கண்ணியில் வெளியிட்டிருக்கிறார் . 

இதன் பொருள் " வெறுமே வாக்களவாக ஏற்பட் 
டிருக்கும் ஞானத்தினால் ஆனந்த மெய்த முடிய 
வில்லையே ? என் - செய் வோம் ? பாழ்பட்ட மனம் 
ஓயாமல் பூசலிட்டுக் கொண்டிருக்கிறதே ? இந்தப் 
பூசல் எப்போது தீரும் ? கடவுளே , நீ அதனைத் தெரி 
விப்பாய் என்பதாம் . இதே உண்மையை உலகநீதி 
விஷயத்தில் ஏற்கும் படி , திருவள்ளுவர், 

“ சொல்லுதல் யார்க்கும் எளிய அரியவாம் 

சொல்லிய வண்ணம் செயல் 
என்ற குறளால் உணர்த்துகிறார் . 

இதன் பொருள் " வாயினால் ஒரு தர்மத்தை எடுத் 
துச் சொல்லுதல் யாவர்க்கும் சுலபமாக ஏற்பட்டிருக் 
கிறது . ஆனால் , அந்தச் சொல்லின் படி கடத்தல் மிக 
வும் துர்லபம் " என்பது . 
திருஷ்டாந்தமாக , ஆண்களும் 

பெண்களும் 
ஸமானமான ஆத்ம இயல்பும் ஆத்ம குணங்களும் 
உடையோராதலால் , பெண்களை எவ்வகையிலும் இழிந் 
தவராகக் கருதுதல் பிழை என்ற கொள்கை ஐரோப் 
பாவிற் படிப்பாளிகளுக்குள்ளே மிகவும் ஸாதாரண 
மாகப் பரவியிருக்கிறது . ஆயினும் , பெண்களுக்கு 
வாக்குச்சீட்டு ஸ்வதந்திரம் வேண்டும் என்று கேட் 
டால் , அதை பெரும்பான் மையான ஐரோப்பிய ராஜ 
தந்திரிகளும் பண்டிதர்களும் எதிர்த்துப் பேசுவதுடன் , 

[ 45 ) 


கட்டுரைகள் : தத்துவம் 
அங்ஙனம் எதிர்ப்பதற்குப் பல போலி நியாயங்களை 
யும் காட்டவும் துணிகிறார்கள் . 

" விஷ்ணுபக்தியுடையோர் எந்தக் குலத்தோர் 
ஆயினும் எல்லா வகையிலும் ஸமானமாகப் போற்று 
வதற்குரியர் என்பது ஸ்ரீ ராமானுஜாசார்யருடைய 
பரமசித்தாந்தம் " என்பதை நன்குணர்ந்த தற்காலத்து 
வைஷ்ணவர்கள் பிராமண சூத்ர பேதங்களை மற்ற 
வகுப்பினரைக் காட்டிலும் அதிகமாகப் பாராட்டுவது 
மாத்திரமன்றி , இன்னும் வடகலை தென்கலைச் சண்டை 
களைக் கூட விடாமல் வீண் சச்சரவுகளில் ஈடுபட்டு 
ழல்கின்றார்கள் . 

எல்லாச் சரீரங்களிலும் நானே ஜீவனாக இருக் 
கிறேன் " என்று கண்ணன் கீதையால் உணர்த்திய 
உண்மையையும் , " எல்லா உயிர்களினிடத்தும் தன்னை 
யும் தன்னிடத்தே எல்லா உயிர்களையும் காண்பவனே 
காட்சியுடையவன் என்று கண்ணபிரான் அதே 
கீதையிற்சொல்லிய கொள்கையையும் வேதோபநிஷத் 
துக்களின் முடிவான தீர்மானம் என்று தெரிந்த 
ஹிந்துக்கள் , உலகத்திலுள்ள மற்றெல்லா ஜனங்களைக் 
காட்டிலும் , ஜாதி வேற்றுமை பாராட்டுவதில் அதிகக் 
கொடுமை செலுத்துகிறார்கள் . 
" இன்சொல் இனிதீன்றல் காண்பான் எவன் கொலோ 
வன்சொல் வழங்குவது " 

என்ற குறளின்படி , இனிய சொற்கள் சொல்வதி 
னின்றும் நன்மைகள் விளைவது கண்டும் மானிடர் 

[ 46 ] 


வாசக ஞானம் 


ஒருவருக்கொருவர் கொடுஞ் சொற்கள் வழங்குவது 
மடைமை என்பது உலகத்தில் சாதாரண அனுபவ 
முடையவர்களுக்கெல்லாம் தெரியும் . அங்ஙனம் தெரிந் 
தும் , கொடுஞ்சொற்களும் கோபச் செயல்களும் நீங்கிய 
வர்களை உலகத்திற் தேடிப்பார்த்தாலும் காண்பது 
அரிதாக இருக்கிறது . 

மரணம் பாவத்தின் கூலி " என்று கிருஸ்தவ 
வேதம் சொல்வது எல்லாக் கிருஸ்தவர்களுக்கும் தெரி 
யும் . அப்படியிருந்தும் , பாவத்தை அறவே யொழித்த 
கிருஸ்தவர்கள் எவரையும் காணவில்லை . நாமெல் 
லோரும் பாவிகள் என்பதை பல்லவிபோலே சொல் 
லிக்கொண்டு காலங் கடத்துகிறார்கள் . 


இதென்ன கொடுமை / இதென்ன கொடுமை 
இதென்ன கொடுமை ! ஸாதாரணமாக வியாபாரம் 
விவசாயம் முதலிய காரியங்களிலேகூட மனிதர் நிச்சய 
மாக லாபங் கிடைக்கும் என்று தெரிந்த வழிகளை அனு 
சரிக்க முடியாமல் கஷ்டப்படுகிறார்கள் . இந்தப் பெரிய 
சக்திஹீனத்திற்கு மாற்றுக் கண்டு பிடிக்காமல் நாம் 
சும்மா இருப்பது நியாயமன்று . 

கண்ணைத் திறந்து கொண்டு படுகுழியில் விழுவது 
போல , மனித ஜாதி நன்மையை நன்றாய் உணர்ந்தும் 
தீமையை உதற வலிமையின்றித் தத்தளிக்கிறது . 

இதற்கென்ன நிவாரணம் செய்வோம் ? தைர்யம் 
தான் மருந்து , தற்கால அஸௌகர்யங்களையும் கஷ்ட 

[ 47 ] 


கட்டுரைகள் : தத்துவம் 


நஷ்டங்களையும் பொருட்படுத்தாமல் மனிதர் உண்மை 
யென்று கண்டதை நடத்தித் தீர்த்துவி .... வேண்டும் . 
அங்ஙனம் தைரியத்துடன் உண்மை நெறி பற்றி நடப் 
போரை மற்றவர்கள் புகழ்ச்சியாலும் ஸம்மானங் 
களாலும் ஊக்கப்படுத்த வேண்டும் . கலி போதும் ; 
வீண் துன்பங்களும் அநாவசியக் கஷ்டங்களும் 
பட்டுப் பட்டு உலகம் அலுத்துப் போய் விட்டது . 


வாருங்கள் , மக்களே ! வாருங்கள் , அண்ணன் 
தம்பியார்களே ! ஒருவரிருவர் நேர்மைவழியில் செல்ல 
முயல்வதில் பல இடர்கள் ஏற்படுகின்றன . அதனானால் 
நேர்மை வழியிற் செல்ல விரும்புவோர்க் கெல்லாம் 
அதைர்யம் ஏற்படுகிறது . வாருங்கள் , உலகத்தீரே ! 
கூட்டங் கூட்டமாக நேர்மை வழியிற் புகுவோம் . 

ஆண் பெண் ஸமதவமே தர்மமென்று தெரி 
கிறதா ? அப்படியானால் , வாருங்கள் ; மாதர்களை 
லக்ஷக்கணக்காக விடுதலை செய்வோம் . ஜாதி பேதங் 
கள் பிரயோஜனம் இல்லை என்று தெரிந்ததா ? நிற 
வேற்றுமைகளும் தேச வேற்றுமைகளும் உபயோகம் 
இல்லாதன வென்று தெரிந்ததா ? நல்லது , வாருங்கள் 
கோடிக்கணக்காக . ஸமத்வ நெறியிலே பாய்ந்து விடு 
வோம் . பழைய கட்டுகளை லக்ஷக்கணக்கான மக்கள் 
கூடி நின்று தகர்ப்போம் . 

அன்பே இன்பம் தரும் . பகைமை அழிக்கும் 
என்று தெரிந்தோமோ ? நல்லது , எழுங்கள் கோடிக் 

[ 48 ] 


அமிர்தம் தேடுதல் 


கணக்கான 


மானிடர் எங்கும் , எப்போதும் , எல்லா 
உயிர்களிடத்திலும் அன்பு செலுத்தத் தொடங்கு 
வோம் . கலியை அழிப்போம் . தையத்தை நாட்டு 
வோம் . 


அமிர்தம் தேடுதல் 
காக்க நின்னருட் காட்சியல்லாலொரு போக்குமில்லை 

தாயுமானவர் . 
பல வருஷங்களின் முன்னே தெரு வழியாக ஒரு 
பிச்சைக்காரன் பாடிக்கொண்டு வந்தான் . 

தூங்சையிலே வாங்குகிற மூச்சு- அது 
சழிமாறிப் போனாலும் போச்சு 
இந்தப் பாட்டைக் கேட்டவுடனே எனக்கு 
நீண்ட யோசனை உண்டாய்விட்டது . என்னடா இது ! 
இந்த உடல் இத்தனை சந்தேகமாக இருக்கும் போது 
இவ்வுலகத்தில் நாம் என்ன பெருஞ்செய்கை தொடங்கி 
நிறைவேற்ற முடியும் ? ஈசன் நம்மிடத்தில் அறிவை 
விளங்கச் செய்கிறான் . அறிவே நமது வடிவமாக 
அமைத்திருக்கிறான் . அறிவு இன்பத்தை விரும்பு 
கிறது . அளவில்லாத அழகும் இன்பமும் கொண்ட 
உலகமொன்று நம்மோடிருக்கிறது . எப்போதும் இவ் 
வுலகம் இன்பம் . இந்த உலகம் கவலையற்றதாகும் ; 
இதிலே அணுவிலும் அணுவொக்கும் சிறிய பூமண்ட 

[ 49 ] 


5. 4 


கட்டுரைகள் : தத்துவம் 


லத்தின் மீது தான் நம்மால் ஸஞ்சரிக்கமுடிகிறது . 
இதுபோல கணக்கில்லாத மண்டலங்கள் வானவெளி 
யிவே சுழல்கின்றன . அவற்றின் இயல்பையும் நாம் 
அறிவினாலே காண்கிறோம் . அவற்றிலே ஒரு பகுதி 
யின் வடிவங்களை கண்ணாலே தூரத்திலிருந்தே பார்க் 
கிறோம் . இவ்வளவில் எங்கே பார்த்தாலும் ஒரே அழகு 
மயமாக இருக்கிறது . நமது பூமண்டலத்திற்கு வான் 
முழுதும் ஒரு மேற்கட்டிபோலத் தோன்றுகிறது . 

டையெல்லாம் ஒரே தெளிவான வெளி ; ஸுர்யன் 
செய்கிற ஆயிர விதமான ஒளியினங்கள் . மலை , காடு , 
நதி , கடல்- அழகு . 

தவிரவும் , எதைத் தொட்டாலும் இன்பமும் துன் 
பமும் இருக்கத் தான் செய்கிறது . ஆனால் , நாம் அறி 
வினாலே பொருள்களின் துன்பத்தைத் தள்ளி இன் 
பத்தை எடுத்துக்கொள்ளலாம் . தண்ணீர் , குளித்தால் 
இன்பம் . குடித்தால் இன்பம் ; தீ , குளிர் காய்ந்தால் 
இன்பம் , பார்த்தாலே இன்பம் ; 

இதன் 
விளைவுகளிலே பெரும்பான்மை இன்பம் , இதன் தாங்கு 
தல் இன்பம் ; காற்று , இதைத் தீண்டினால் இன்பம் , 
மூச்சிலே கொண்டால் இன்பம் ; உயிர்களுடனே பழகி 
னால் இன்பம் ; மனிதரின் உறவிலே அன்பிருந்தால் இன் 
பக் கட்டி . பின்னும் இவ்வுலகத்தில் , உண்ணுதல் இன் 
பம் , உழைத்தல் இன்பம் , உறங்கல் இன்பம் ; ஆடுதல் 
இன்பம் , கற்றல் , கேட்டல் , பாடுதல் , எண்ணுதல் , அறி 
தல் - எல்லாம் இன்பம் தான் . 

[ 50 ] 


மண் , 


அமிர்தம் தேடுதல் 


துன்பத்தை நீக்குதல் விரைவிலே 

ஈடேறவில்லை 


ஆனால் இவ்வின் பங்களெல்லாம் துன்பங்களு 
டனே கலந்திருக்கின்றன . துன்பங்களை அறிவினால் 
வெட்டி யெறிந்துவிட்டு இன்பங்களை மாத்திரம் சுவை 
கொள்ள வேண்டுமென்று ஜீவன் விரும்புகிறது . துன் 
பங்களை வெட்டி யெறியத் திறமை கொண்ட அறிவும் 
உறுதியும் வேண்டுமானால் , அது எளிதில் முடிகிற காரி 
யமாகத் தோன்றவில்லை . பெரிய பெரிய கஷ்டங்கள் 
பட்ட பிறகு தான் , சிறிய உண்மைகள் புலப்படுகின் 
றன . நம்மைச் சுற்றி இன்பக்கோட்டைகள் கட்டிக் 
கொள்ளவேண்டும் என்கிற ஆசைஒவ்வொருவனுக்கும் 
இருக்கிறது . மஹத்தான அறிவு வேண்டும் . அழியாத 
நெஞ்சுறுதி வேண்டும் . கல்விகள் வேண்டும் . கீர்த்திகள் 
வேண்டும் . செல்வங்கள் வேண்டும் . சூழ்ந்திருக்கும் 
ஊரார் தேசத்தார் உலகத்தார் எல்லாரும் இன்பத்து 
டன் வாழும்படி நாம் செய்ய வேண்டும் . நல்லாசைகள் 
பெரிது பெரிதாகவைத்துக்கொண்டிருக்கிறோம் . இந்த 
ஆசைகள் நிறைவேற வேண்டுமானால் , பலமான அடிப் 
படைபோட்டு மெல்ல மெல்லக் கட்டிக்கொண்டு வர 
வேண்டும் . நிலைகொண்ட இன்பங்களை விரைவிலேஉண் 
டாக்கு தல் சாத்தியமில்லை . ஏழையாக இருப்பவன் 
பெரிய செல்வவானாக வேண்டுமானால் , பல வருஷங்கள் 
ஆகின்றன . கல்வியில்லாதவர் கற்றுத் தேறப் பல வரு 
ஷங்கள் ஆகின்றன . உலகத் தொழில்களிலே தேர்ச்சி 

[ 51 ] 


கட்டுரைகள் : தத்துவம் 


யடைய வேண்டுமானால் அதற்குக் காலம் வேண்டும் . 
ஆத்ம ஞானம் பெறுவதற்கு காலம் வேண்டும் . 
" பொறுத்தவன் பூமியாள்வான் . 

பூமியாள்வான் . " “ பதறின காரீ 
யம் சிதறும் . " இடையே குறுக்கிடும் மரணம் . இங் 
நுனம் இன்பங்களின் தேட்டத்தில் நம்மால் இயன்ற 
வரையில் இடைவிடாமல் முயற்சி செய்து கொண்டு 
நாம் காலத்தின் பக்குவத்துக்காகக் காத்திருக்கும்படி 
நேரிடுகிறது . இதனிடையே , மேற்படி பிச்சைக்காரன் 
பாட்டு வாஸ்தவமாய் விட்டால் என்ன செய்வது ? 
தூங்கையிலே வாங்குகிற மூச்சு , அது சுழிமாறிப் 
போனாலும் போச்சு . என்ன ஹிம்சை இது ? நூறு 
வயதுண்டு என்பதேனும் நல்ல நிச்சயமாக இருந் 
தால் குற்றமில்லை . நூறு வருஷங்களில் எவ்வளவோ 
காரியம் முடித்து விடலாம் . அடுத்த நிமிஷம் நிச்சய 
மில்லை என்று தீர்ந்துவிட்டால் எதைக் கொண்டாடு 
வது ? இது கட்டி வராது . எப்படியேனும் , தேகத்தை 
உறுதி செய்து கொள்ளவேண்டும் . 

நமது காரியம் 
முடிந்த பிறகுதான் சாவோம் ; அதுவரை நாம் சாக 
மாட்டோம் . நமது இச்சைகள் , நம்முடைய தர்மங் 
கள் நிறைவேறும்வரை நமக்கு மரணமில்லை . 


தர்மம் 
ஹிந்துஸ்தான் ரெவ்யூ " என்று அலஹாபாத் 
தில் பிரசுரமாகும் மாதப் பத்திரிகையில் ஸ்ரீ . வாடியா 
என்பவர் ஒழுக்கம் " என்பதைப்பற்றி மிகவும் நேர்த் 

[ 52 ] 


தர்மம் 


தியான விகிதம் எழுதியிருக்கிறார் . அதில் அவர் சில 
ரஸமான கேள்விகள் கேட்கிறார் . அவருடைய வசனங் 
களை முழுதும் மொழி பெயர்க்காமல் அந்தக் கேள்வி 
களின் ஸாரத்தை இங்கு சொல்லுகிறேன் : 

தர்மத்திற்கும் அதர்மத்திற்கும் போரென்று 
ஸாமான்யர் சொல்லுகிறார்கள் . சிலசமயங்களில் தர்மங் 
களே ஒன்றுக் கொன்று முட்டுகின்றன . ஒரு தந்தை 
தனது மகனைக் கொலைத் தண்டனையிலிருந்து மீட்கும் 
பொருட்டாய்ச் சாட்சி சொல்வதாக வைத்துக்கொள் 
வோம் . அவனுடைய செய்கையை எவ்விதமாகத் தீர் 
மானஞ் செய்வோம் ? மகனைக் காப்பது தந்தையின் 
கடமை . ராஜ்யத்தில் நீதி பரிபாலனத்திற்குத் தான் 
துணை புரிவதும் கடமை . இரண்டும் தர்மம் . ஆனால் 
ஒன்றற்கொன்று முட்டுகின்றன . தவிரவும் , பூர்வ சரித் 
திரங்களை ஆராய்ச்சி செய்யுமிடத்தில் , யூனியுஸ் புரூத் 
தஸ் என்ற ரோம தேசத்தான் தேசபக்தியின் மிகுதி 
யால் தனது சொந்த மகனைக் கொன்றான் . மார்க்குஸ் 
புரூத்தஸ் அதே காரணத்தைச் சொல்லி யூலியுஸ் கேஸ 
ரைக் கொன்றான் . பதிவிரதை நோன்பு பெரிதென்று 
கருதி லூக்ரெலியா தற்கொலை செய்து கொண்டாள் . 
ஸீதை ராமனுடைய ஸந்தேஹ நிவிர்த்திக்காக நெருப் 
பிலே விழத் துணிந்தாள் . ஹிந்து மதத்தைப் புதுப் 
பிக்க வேண்டுமென்ற அவாவினால் சிவாஜி அப்ஜுல் 
கானைக் கொலை செய்தான் . தர்மங்களுக்குள்ளே 
பரஸ்பர முட்டுப்பாடு அவசியம் ஏற்படத்தான் செய் 

( 53 ) 


கட்டுரைகள் : தத்துவம் 


கிறது . தர்ம சாஸ்திரத்தைப் பிரமாணமாகக் கொண் 
டால் இரண்டு பக்கமும் பேசுகிறது . இதற்குத் தீர்ப்பு 

" 


என்ன ? ” 


மேலும் , ஒழுக்கம் என்ற சொல்லுக்கே பொருள் 
சில இடங்களில் சரியாக வழங்கவில்லை என்று அவர் 
சொல்லுகிறார் . ஒழுக்கத்திற்குப் பணிவு , கீழ்ப்படி தல் 
அவசிய மென்றுசிலர் சொல்லுகிறார்கள் . சரித்திரத்தில் 
மேன்மை கொண்ட பெரியோர்களைக் கருதுவோம் . 
புராதன உலகத்தில் அலெக்ஸாந்தர் , யூலியுஸ் கேஸர் , 
ஹானிபால் என்பாரும் , இங்கிலாந்தில் க்ராம்வெல் , 
சேதாம் என்பாரும் , நெப்போலியன் ,, பிஸ்மார்க் , 
அக்டர் , சிவாஜி , ஹைதர் அலி முதலிய சக்திமான் 
களும் , இலக்கியத்தில் மில்டனும் , கெத்தேயும் மிகுந்த 
கீழ்ப்படிவுள்ள குணத்துடன் இருக்கவில்லை. தன்னம் 
பிக்கை அவர்களிடம் பரிபூரணமாயிருந்தது . " நமது 
காலத்தில் நாம் மஹத்தான கார்யங்கள் செய்வோம் ; 
இளைக்கமாட்டோம் ; பின் வாங்க மாட்டோம் என்று 
ஒரே தீரமாக வேலை செய்தார்கள் ; சரித்திரத்தின் 
நாயகராயினர் . நீதி சாஸ்திரம் இன்னும் நேரே 
வகுத்தாகவில்லை . 

அட போ ; பழமொழிகளை நம்பி ஒழுக்கத்தை 
நடத்துவோமென்று நினைப்பதும் பயனில்லை யென்று 
மேற்படி வாடியா சொல்கிறார் . “ பதறின காரியம் 
சிதறும் " என்பதாக ஒரு பழமொழி சொல்லுகிறது . 
“ சோற்றுக்கு முந்திக்கொள் என்று மற்றொரு பழ 

[ 54 ] 


உண்மை 


மொழி சொல்லுகிறது . எந்தப் பழமொழியை நம்ப 
லாம் ? “ ஒழுக்கமாவது மனோதைரியம் ; இஷ்டத்தை 
கைவிடாத மேன்மைக் கொள்கை ; மற்ற தெல்லாம் 
அதற்கிணங்க வைத்துக்கொண்டால் அதுவே சரியான 
தீர்ப்பு " என்று ஸ்ரீ . வாடியா சொல்கிறார் . 

கடைசியாகத் தம்முடைய முடிவை ஒருவிதமாக 
மேற்படி விகிதகர்த்தா காட்டுகிறார் : 

ஆரம்பத்தில் சொல்லியபடி பொய்ச் சாக்ஷி கூறி 
மகனுயிரை நீதி வஞ்சனையால் மீட்கக் கருதிய பிதா 
வினுடைய திருஷ்டாந்தத்தை எடுப்போம் . அவன் 
கேவலம் தன்னுடைய குடும்ப தர்மமே உயர் வென்று 
நினைக்காமல் லோகதர்மம் மேலென்றும் நினைத்து 
அதன்படி உண்மை கூறியிருந்தால் , மகனுயிர் போய் 
விடலாம் , நெஞ்சு தகரலாம் , மானம் அழியாமலும் 
தர்ம ஸம்பத்துக்கு வழியாகவும் இருக்கும் " என்பது 
மேற்படி லிகித ஸாரம் . 


உண்மை 


ரத்தினக் களஞ்சியம் 
பூமண்டலத்தில் வெவ்வேறு தேசங்களில் வெவ் 
வேறு காலங்களிலே பிறந்து , மனுஷ்ய ஜாதியாருக்கு 
ஞான தானம் செய்த சில பெரியோரின் வசனங்களை 
இங்கு கோத்தெழுதுகிறேன் . தயவு செய்து சிரத்தை 

[ 55 ] 


கட்டுரைகள் : தத்துவம் 
யுடன் படிக்கும்படி தமிழ் நாட்டு மஹா ஜனங்கனை 
வேண்டுகிறேன் . 

தெலுங்கு தேசத்து ஞானியாகிய வேமன்ன 
கவி சொல்லுகிறார் : 

“ கல்லைக் குவித்துப் பெரிய கோயில்கள் ஏன் கட்டு 
கிறீர்கள் ? தெய்வம் உள்ளுக்குள்ளே யிருப்பதை யறி 
யாமல் , வீணாக ஏன் தொல்லைப் படுகிறீர்கள் ? " 

ஸ்வாமி விவேகாநந்தர் ; - " ஒவ்வொரு மனித 
னுடைய அறிவிலும் பரமாத்மா மறைந்து நிற்கிறது . 
வெளியுலகத்தையும் உள்ளுலகத்தையும் வசப்படுத்தி 
உள்ளே மறைந்திருக்கும் தெய்வத்தை வெளிப்படுத்து 
வதே நாம் செய்யவேண்டிய காரியம் . 
அன்பு யோகம் , ஞானம் இவற்றினால் அந்தப் பொருளை 
யடைந்து விடுதலை பெற்று நில்லுங்கள் . தர்ம முழுதும் 
இஃதேயாம் . மற்றப்படி மதங்கள் , கொள்கைகள் , 
கிரியைகள் , சாஸ்திரங்கள் , கோயில்கள் , ஆசாரங்கள் 
எல்லாம் இரண்டாம் பக்ஷமாகக் கருதத் தக்க உபகர 
ணங்களே யன்றி வேறில்லை 

அமெரிக்கா தேசத்து மஹா வித்வானும் ஞானியு 
மாகிய எமெர்ஸன் சொல்லுகிறார் : -- 

எவன் வந்தாலும் சரி , அவனிடமுள்ள தெய் 
வத்தை நான் பார்ப்பதற்குத் தடை யுண்டாகிறது . 
ஒவ்வொருவனும் தன்னுள்ளே யிருக்கும் திருக்கோயி 
லின் கதவுகளை மூடிவைத்துவிட்டு மற்றொருவனுடைய 

[ 56 ] 


செய்கை , 


11 


உண்மை 


தெய்வத்தையும் , மற்றொருவனுக்கு வேறொருவன் 
சொல்லிய தெய்வத்தையும் பற்றிப் பொய்க் கதைகளை 
என்னிடம் சொல்ல வருகிறான் . 

த்ஸென் - தஸே - த்ஸுங் என்ற சீன தேசத்து 
ஞானி சொல்லுகிறார் : 

பழைய காலத்திலிருந்து வந்ததென்று கருதி 
ஒரு மதம் உண்மையென்பதாக நிச்சயித்து விட 
லாகாது . 

உண்மை இதற்கு நேர் மாறானது . மனித 
ஜாதி நாளாக நாளாக வாழ்க்கையின் உண்மைவிதி 
களை நன்றாகத் தெரிந்து கொள்ளுகிறது . நமது பாட் 
டமாரும் பூட்டன் மாரும் நம்பிய விஷயங்களையே 
நாமும் நம்ப வேண்டுமென்ற விஷயமானது குழந்தை 
யாக இருக்கும்போது தைத்த உடுப்புகளையே பெரிய 
வனான போதும் போட்டுக் கொள்ள வேண்டுமென்ப 
தற்கு ஒப்பாகும் . 

மேற்கூறிய எமெர்ஸன் பண்டிதரின் சிஷ்யரும் 
மல்ல ஞானியுமான தோரோ சொல்லுகிறார் : -- 

“ என்ன ஆச்சரியம் ! உண்மையின் பிரகாசங் 
* ளில் நமது காலத்துக்குப் பயன்படாத பழையன 
பற்றை உலகம் ஒப்புக் கொள்ளுகிறது . இப்போது 
புதிய ஞானிகள் கண்டுசொல்லும்உண்மைகளை வீணாக 
மதிக்கிறது ; சிற்சில சமயங்களில் பகைக்கவும் செய் 
கிறது . என்ன ஆச்சரியம் / " 
ராமகிருஷ்ண பரமஹம்ஸர் : 
ஆச்சரிய சித்திகள் காட்டுவதாகச் சொல்லும் 

[ 57 ] 


4 . 


கட்டுரைகள் : தத்துவம் 
மனிதர் இருக்குமிடத்துக்குப்போக வேண்டாம் . அவர் 
கள் உண்மை நெறியினின்றும் தவறிவிட்டார்கள் . " 

ருஷியா தேசத்து ஞானியாகிய டால்ஸ்டாய் 
( தோல்ஸ்தோய் ) : 

நமது மதக் கொள்கைகளில் பயனில்லாதது , 
ஜடமாவது , புறவடிவமாவது , தெளிவில்லாதது,நிச்சய 
மில்லாதது- இவற்றை நாம் பயமில்லாமல் தள்ளிவிட 
வேண்டும் . அதன் ஸாரத்தை மாத்திரம் கொள்ள 
வேண்டும் . எத்தனைக்கெத்தனை இந்த ஸாரத்தைநாம் 
சுத்தப்படுத்துகிறோமோ , அத்தனைக்கத்தனை ஜகத்தின் 
உண்மை விதி நமக்குத் தென்படும் . ” 

எது தெய்வம் ? 

ஹெர்மெஸ் என்ற புராதன மிசிர ( ஈஜிட்டு ) 
தேசத்து ஞானி சொல்லுகிறார் : 
உடலில்லாதது , 

தது , தோற்றமில்லாதது , 
மற்றது , ஜடமில்லாதது , நமது புலன்களுக்கு எட்டா 
தது - இது தெய்வம் . " 

ராமகிருஷ்ண பரமஹம்ஸர் : - " ஈசன் ஒளி : ஸ் 
லாப் பொருள்களிலும் திரைக்குள் மறைந்தது போர் 
மறைந்து நிற்கும் ஒளியே தெய்வம் . " 

பட்டினத்துப்பிள்ளை : - எட்டுத் திசையும் ப 
னாறு கோணமும் எங்குமொன்றாய் முட்டித் ததும்பு 
முளைத்தோங்கும் ஜோதி . 
தாயுமானவர் : - " சுத்த அறிவே சிவம் . 

[ 58 ] 


வடவ 


நம்பிக்கை 


ரிக்வேதம் : - " உண்மைப் பொருள் 

ஒன்று - 
அதனைப் புலவோர் பலவாறு சொல்லுகிறார்கள் . 

நம்மாழ்வார் : - " திடவிசும்பு , எரி , வளி , நீர் , நிலம் 
இவை மிசைப் படர் பொருள் முழுவதும் ஆய் , அவை 
யவைதோறும் உடல்மிசை உயிரெனக் கரந்துளன் . 

ஹெர்மெஸ் : - " தெய்வம் எது ? ஜகத்தின் உயிர் . " 


முடிவுரை 


எனவே , எல்லா மதங்களும் உண்மைதான் : ஒரு 
மதமும் முழு உண்மையன்று . ஆதலால் மதப்பிரிவு 
களைக் கருதி மனிதர் பிரிந்து விடக் கூடாது . எல்லா 
மதஸ்தரும் ஒரே தெய்வத்தைத்தான் வணங்குகிறார் 
கள் . லௌகிக விஷயங்களைப் போலவே மதவிஷயங் 
களிலும் ஒப்பு , உடன்பிறப்பு , விடுதலை மூன்றும் 
பாராட்ட வேண்டும் . 


நம்பிக்கை 
மயிலாப்பூரில் ஸ்ரீ . கலவல கண்ணன் செட்டியார் 
ஏற்படுத்திய புதிய ஸம்ஸ்க்ருத கலாசாலையின் க்ருஹப் 
பிரவேசத்தை ஒட்டி நீதிப்ரவீண ஸ்ரீ . சுப்பிரமணிய 
அய்யர் செய்த ஆசி வசனங்களிடையே ராமானுஜா 
சார்யருடைய மகிமையைப்பற்றி சில வார்த்தைகள் 
சொன்னார் . ஸ்ரீமான் நீதிமணி அய்யர் பிரம்ம 
வேதாந்தியாகையால் இவருக்குத் துவைதம் , விசிஷ் 

[ 59 ] 


கட்டுரைகள் : தத்துவம் 


டாத்துவைதம் , அத்வைதம் என்ற மூன்று கட்சியும் 
ஸம்மதம் . ஸத்யம் ஒன்று ; அதனை ஆராதனை செய்யும் 
வழிகள் பல ; அத்வைத ஸ்தாபனம் செய்த சங்கராச் 
சார்யரே ஷண்மத ஸ்தாபனமும் செய்ததாக அவ 
ருடைய சரித்திரம் சொல்லுகிறது . 

பக்தியின் பெருமையை உலகத்துக்கு விளங்கக் 
காட்டிய மஹான்களிலே ராமானு ஜாசாரியார் ஒருவர்; 
பக்தியாவது தெய்வத்தை நம்புதல் ; குழந்தை தாயை 
நம்புவது போலவும் , பத்தினி கணவனை நம்புவது 
போலவும் , பார்த்தபொருளை கண் நம்புவதுபோலவும் , 
தான் தன்னை நம்புவது போலவும் தெய்வத்தை நம்ப 
வேண்டும் . இரவிலும் பகலிலும் , இன்பத்திலும் துன் 
பத்திலும் , தொழிலிலும் ஆட்டத்திலும் , எப்போதும் 
இடைவிடாமல் நெஞ்சம் தெய்வ அருளைப்பற்றிநினைக்க 
வேண்டும் . நோய் வந்தால் , அதனைத் தீர்க்கும்படி 
தெய்வத்தைப் பணியவேண்டும் , செல்வம் வேண்டு 
மானால் , தெய்வத்தினிடம் கேட்க வேண்டும் . கல்வி , 
அறிவு , புகழ் , ஆயுள் முதலிய எல்லா மங்களங்களையும் 
தெய்வத்தினிடம் உண்மையுடன் கேட்டால் அது 
கொடுக்கும் . தெய்வம் கொடுக்காவிட்டாலும் அதை 
நம்பவேண்டும் . கேட்டவுடனே கொடுப்பது தெய்வத் 
திற்கு வழக்கமில்லை.பக்தி பக்குவமடைந்த பிறகுதான் 
கேட்ட வரம் உடனே கிடைக்கும் . அதுவரைத் தாம 
ஸ்ங்கள் உண்டாகும் . இது கர்மவிதி . அடுத்து முயன் 
றாலும் ஆகுநாளன்றி எடுத்த கருமங்கள் 

ஆகா . 
[ 60 ] 


நம்பிக்கை 


எனவே , நாம் தெய்வத்தினிடம் கேட்ட பயன் கைகூடு 
வதற்கு எத்தனை காலமானபோதிலும் , அதைரியப் 
படாமல் , தெய்வபக்தியையும் அதனாலுண்டாகும் ஊக் 
கத்தையும் முயற்சியையும் துணையாகக் கொண்டு 
நடக்கவேண்டும் . விதியின் முடிவுகளை தெய்வபக்தி 
வெல்லும் . இந்த உலக முழுமைக்கும் ஈசனே தலைவன் . 
அவனும் பக்தர்களுக்கு வசப்பட்டவன் . பக்தன் 
எது கேட்டாலும் கைகூடும் . நம்பு ; கேள் . ஓயாமல் 
தொழில் செய்து கொண்டிரு . பயனுக்கு அவசரப் 
படாதே . தெய்வம் நிச்சயமாக வரம் கொடுக்கும் . 
தெய்வம் பிரஹ்லாதனை ஹிரண்யனிடமிருந்து காத் 
தது . முதலை வாயிலிலிருந்து யானையை விடுவித்தது . 
பாஞ்சாலியின் மானத்தைக் காத்தது . தெய்வம் 
விக்கிரமாதித்யனுக்கும் , காளிதாஸனுக்கும் , சிவாஜி 
ராஜாவுக்கும் , நிகரில்லாத வெற்றியும் 

தீராத 
புகழும் கொடுத்தது . இவ்விதமான தெய்வபக்தியை 
ராமாநுஜர் மனிதருடைய இஹபரவாழ்வுக்கு முதல் 
ஸ்தானமாகச் சொன்னார் . ஆழ்வார்களுடைய பாட் 
டில் விடுதலை யொளி நிற்பது கண்டு , அவற்றை வேதம் 
போல் கருதவேண்டுமென்று போதனை செய்தார் . 

ஆழ்வார்களுடைய குலம் நானாவிதம் ; அப்படி 
யிருந்தும் அவர்களைக் கோயிலில் வைத்து பூஜை 
செய்யலாமென்று ராமாநுஜர் நியமித்தார் . முற் 
காலத்தில் பிராமணர் இதர ஜாதியாரை இழிவாக 
வைத்துக் கெடுத்தார்களென்றும் , ஞானத்துக்குத் 

[ 61 ] 


கட்டுரைகள் : தத்துவம் 


தகாதவரென்று சொல்லி அடிமைப்படுத்தினார்களென் 
றும் பொய்க்கதைகள் சொல்லி ஹிந்து தர்மத்தை 
அழிக்க விரும்புகிற கிருஸ்துவப் பாதிரிகளும் அவ் 
விடத்து சிஷ்யர்களும் ராமாநுஜாசாரியர் பிராமணர் 
என்பதை அறிய மாட்டார் போலும் , சூத்திரராகிய 
திருக்கச்சி நம்பியை ராமாநுஜர் குருவாகக் கொண்டு 
அவருடைய உச்சிஷ்டத்தை உண்ணத் திருவுளங் 
கொண்டார் . திருநாராயணபுரத்தில் பறையர் ஒரு 
சமயம் கோயிலுக்குள் வரலாமென்று ஸ்ரீ ராமாநுஜர் 
நியமித்தருளிய முறை இன்றைக்கும் 

நடந்து 
வருகிறது . 

இப்படிப்பட்டமனுஷ்யர்களுடையதர்மத்தை இக் 
காலத்தில் வளரும்படி செய்ய வேண்டுமென்ற நோக் 
கத்துடன் ஸ்ரீ . கண்ணன் செட்டியார் ஏற்படுத்தியிருக் 
கும் கலாசாலையில் , பிற மதங்களும் உண்மையென்ற 
சமரஸ ஞானத்தை ஊட்டத் தவறலாகாது . இந்த ஸம 
ரஸ ஞானம் இல்லாவிட்டால் எந்த சித்தாந்தமும் 
நாளடைவில் பொய்யாகவும் , குருட்டு நம்பிக்கையாக 
வும் , வீண் அலங்காரமாகவும் முடிந்து ஜனங்களை மிரு 
கங்களைப் போலாக்கிவிடும் . வேத தர்மம் ஒன்று . 
அதில் ராமாநுஜர் தர்மம் ஒருகிளை . பாஷ்ய விசாரணை 
நல்லது . உண்மையான பக்தியே அமிர்தம் . எல்லா 
உயிர்களிடத்திலும் நாராயணன் விளங்குவது கண்டு , 
அந்த ஞானத்தாலே கலியை வென்று தர்ம ஸ்தாப 
னம் செய்வதற்குள்ள பயிற்சி மேற்படி கண்ணன் 

[ 62 ] 


தைரியம் 


செட்டியார் கலாசாலையிலும் , அதுபோன்று எல்லாப் 
பாடசாலைகளிலும் பிள்ளைகளுக்குக் கற்றுக்கொடுத் 
தால் , தேசம் மறுபடி மேன்மையடையும் . 
கைகூடும் வண்ணம் பராசக்தி அருள் செய்க . 


தைரியம் 
நமது முன்னோர்களும் அவர்களைப் பின்பற்றி 
நாமுங்கூடப் புண்ணிய பாஷையாகக் கொண்டாடி 
வரும் ஸம்ஸ்கிருத பாஷை மிகவும் அற்புதமானது . 
அதை தெய்வ பாஷை என்று சொல்வது விளையாட் 
டன்று . மற்ற ஸாதாரண பாஷைகளையெல்லாம் மனித 
பாஷையென்று சொல்லுவோமானால் , இவை யனைத்தி 
லும் சிறப்புடைய பாஷைக்குத் தனிப்பெயர் ஒன்று 
வேண்டுமல்லவா ? அதன் பொருட்டே அதைத்தெய்வ 
பாஷை யென்கிறோம் . 

அந்த பாஷையில் தைரியம் என்பதோர் சொல் 
லுண்டு . தீரனுடைய இயற்கை தைரியம் . தீரன் என்ற 
வார்த்தையின் தாதுப் பொருளைக் கவனிப்போமானால் 
அறிவுடையவன் என்ற அர்த்தமாகும் . துணிவுடைய 
வனுக்கும் அந்த பாஷையிலே அதுவே பெயராக வழங் 
கப்படுகிறது . எனவே தைரியம் என்ற சொல் அறி 
வுடமை யென்றும் துணிவுடமை யென்றும் இருவித 
அர்த்தங்கள் உடையது . இங்ஙனம் இவ்விரண்டு கருத் 
துக்களுக்கும் ஒரே சொல்லை வழங்குவது அந்தபாஷை 
யின் பெருமைக்குள்ள சின்னங்களிலே ஒன்றாகும் . 

[ 63 ] 


கட்டுரைகள் : தத்துவம் 


உலகத்தில் வேறு எந்த பாஷையிலும் மேற்கூறிய 
இரண்டு கருத்துக்களையும் சேர்த்து குறிப்பிடக்கூடிய 
ஒரே பதம் கிடையாது . எந்த நாட்டினரைக் காட்டி 
லும் அதிகமாக யதார்த்தங்களைப் பரிசோதனை செய்து 
பார்த்த மஹான்கள் வழங்கிய பாஷையா தலால் , அந்த 
பாஷையிலே இவ்விரண்டு பொருள்களுக்கும் ஒரே 
பதம் அமைக்கப்பட்டிருக்கிறது . 

இதிலிருந்து தெரியக்கூடியது யாதென்றால் ,துணி 
வுள்ளவனையே அறிவுள்ளவனென்பதாக நமது முன் 
னோர்கள் மதிக்கிறார்கள் . எடுத்ததற்கெல்லாம் அஞ்சும் 
இயல்புடைய கோழையொருவன் தன்னைப் பல சாஸ் 
திரங்கள் கற்றவன் என்றும் அறிவாளி யென்றும் 
சொல்வானானால் , அவனை நம்பாதே ; அவன் முகத்தை 
நோக்கிக் காறி யுமிழ்ந்துவிட்டு , அவனிடம் பின்வரு 
மாறு சொல் : - அப்பா, நீ ஏட்டைத் துளைக்கும் ராம 
பாண பூச்சியைப்போல் , பல நூல்களைத் துளைத்துப் 
பார்த்து ஒருவேளை வாழ்நாளை வீணாக்கி யிருக்கக் 
கூடும் . ஆனால் அச்சம் இருக்கும் வரை நீ அறிவாளி 
யாகமாட்டாய் . அஞ்சாமைக்கும் அறிவுக்கும் நமது 
முன்னோர்கள் ஒரே சொல்லை உபயோகப்படுத்தியிருக் 
கிறார்கள் . அதை நீ கேள்விப்பட்டதில்லை போலும் " 

ஆம் , அச்சமே மடைமை . அச்சமில்லாமையே 
அறிவு . 

விபத்துக்கள் வரும்போது நடுங்குபவன் 
மூடன் . அவன் எத்தனை சாஸ்திரம் படித்திருந்தாலும் 
மூடன் தான் . விபத்துக்கள் வரும்போது எவன் 

[ 64 ] 


தைரியம் 


உள்ளம் . நடுங்காமல் துணிவுடன் அவற்றையெல்லாம் 
போக்க முயற்சி செய்கிறானோ, அவனே ஞானி . ஹரி : 
ஓம் என்று எழுதத் தெரியாத போதிலும் அவன் 
ஞானிதான் . 

சிவாஜி மஹாராஜா தனது சொந்தப் பிரயத்த 
னத்தினாலும் , துணிவாலும் , புத்திகூர்மையாலும் அவு 
ரங்கசீப்பின் கொடுங்கோன்மையை யழித்து , மகா 
ராஷ்டிரம் ஏற்படுத்தி தர்மஸ் தாபனம் செய்தார் , 
அவர் ஏட்டுப் படிப்பில் தேர்ந்தவர் அல்லர் . இந்தக் 
காலத்தில் இங்கிலீஷ் பள்ளிக்கூடங்களில் படித்துப் 
பரீக்ஷைகள் தேறி 15 ரூபாயைக் கொண்டு பிழைப்ப 
தற்காக தமது தர்மத்தையும் ஆத்மாவையும் விலைப் 
படுத்தக் கூடிய மனிதர்கள் ஆயிரக்கணக்கான சுவடி 
கள் படித்துக் கண்களைக் கெடுத்துக்கொண்டிருக்கிறார் 
கள் . சிவாஜிக்கு மகாராட்டிர ராஜ்யம் லாபம் . இவ் 
விருவரிலே யார் சிறந்தவர் , இவ்விருவரிலே யார் 
அறிஞர் ? 

பாரதவாசிகளாகிய நாம் இப்போது புனருத்தா 
ரணம் பெறுவதற்குக் கல்வி வேண்டும் என்று சிலர் 
சொல்லுகிறார்கள் . நாம் துணிவு வேண்டும் என்கி 
றோம் . துணிவே தாய் ; அதிலிருந்து தான் கல்வி 
முதலிய மற்றெல்லா நன்மைகளும் பிறக்கின்றன . 


த . 5 


[ 65 ] 


கட்டுரைகள் : தத்துவம் 


உயிரின் ஒலி 


சில தினங்களுக்கு முன்பு கல்கத்தாவில் ஸ்ரீ ஜக 
தீச சந்திரவஸு , தமது வஸு மந்திரம் " என்ற 
கூடத்தை . பாரதமாதாவுக்கு சமர்ப்பணம் செய்கை 
யில் , உயிரின் ஒலி " என்ற மகுடமிட்டு ஒரு பிரசங் 
கம் செய்தார் . 

அவருடைய கொள்கை எப்படியென்றால் : - நாம் 
ஜட பதார்த்தமாக நினைக்கும் உலோகாதிகளில் உயிர் 
நிறைந்திருக்கிறது . ஜந்துக்களைப் போலவே விருக்ஷாதி 
களுக்கும் உணர்ச்சியிருக்கிறது . ஆகவே , மண் , செடி , 
ஜந்து , மனுவுயன் அத்தனைக்குள்ளும் ஒரே விதமான 
ப்ராண சக்தியிருக்கிறது . இந்த உலகமே உயிர்க்கடல் 
என்பது அவரது சித்தாந்தம் . அவர் பல நுட்பமான 
கருவிகள் செய்திருக்கிறார் . ஹிந்து தேசத்துத் தொழி 
லாளிகளைக் கொண்டு அந்த ஸுக்ஷ்மக் கருவிகளை எல் 
லாம் செய்து கொண்டார் . அந்தக் கருவிகளின் நேர்த் 
தியைப் பார்த்து ஐரோப்பிய சாஸ்திரிகளும் யந்திரி 
களும் ஆச்சரியப்படுகிறார்கள் . அந்தக் கருவிகளின் 
உதவியால் , ஒரு பூண்டின் கையில் ஒரு ஊசி எழுது 
கோல் கொடுக்கிறார் , ஒரு புகைப்பட்ட கண்ணாடியின் 
மேல் அந்த ஊசி எழுதுகிறது ; அதாவது , கோடுகள் 
கீறுகிறது . அந்தக் கோடுகளினால் , மேற்படி செடியின் 
உள்ள நிலையை அதன் நாடியின் அசைவு தெரிவிக் 


கிறது . 


[ 66 ] 


உயிரின் ஒலி 


செடிக்கு விஷத்தைக் கொடுத்தால் மூர்ச்சை 
போடுகிறது . மறுபடி , தெளிய மருந்து கொடுத்தால் 
தெளிகிறது . மதுபானம் செய்வித்தால் உண்டாட்டுக் 
கேளிகள் நடத்துகிறது . செடியின் சந்தோஷம் , 
சோர்வு , வளர்ச்சி , சாவு ஆகிய எல்லா நிலைமைகளையும் 
கண்ணாடியிலே கீறி காட்டுவதைப் பார்க்கும்போது 
செடியின் நாடியுணர்ச்சிகளுக்கும் இதர மனுஷ்ய மிரு 
காதி ஜந்துக்களின் நாடியுணர்ச்சிகளுக்கும் பேத 
மில்லை என்பது ருஜுவாகிறது . 


இவ்விதமான அற்புத பரீக்ஷைகளினால் உலகத் 
தின் உயிரொலியை நமக்குத் தெரியும்படி செய்த 
மஹானாகிய மேற்படி ஜகதீச சந்திரவஸு நம்முடைய 
ஹிந்து மதத்தில் ஆழ்ந்த பக்தியுடையவர் என்பது 
சொல்லாமலே விளங்கும் . ஹிந்துக்களின் மேன்மை 
யைப்பற்றி அவர் வார்த்தை சொல்லும்போது , 

அந்த 
வார்த்தைகளிலே மிகச் சிறந்ததொரு ஜீவநாதம் உண் 
டாகிறது . அந்த வார்த்தைகளைப் படிக்கும் போதே 
படிப்போரின் ஜீவசக்தி மிகுதிப்படுகிறது . 
அவர் சொல்லுகிறார் : - " ஸாதாரணக் கருவி 

மஹத்தான காரியங்களை நிறைவேற்றிய 
மஹான் களின் ஸந்ததியிலே நாம் பிறந்திருக்கிறோம் . 

....ஒருவன் ஒரு பெருங்காரியத்தில் முழுதும் 
தன்னை ஈடுபடுத்தினால் , அடைத்திருந்த கதவுகள் 
திறக்கும் . அஸாத்யமாகத் தோன்றுவது அவனுக்கு 

[ 67 ] 


களால் 


சய்து கொள்ளும் 

கட்டுரைகள் : தத்துவம் 
ஸாத்யமாகும் ; உண்மை தேடுவதையே தொழிலாகக் 
கொண்ட ஒருவன் சிற்றின்பங்களை விரும்பலாகாது . 
லாபநஷ்டங்களையும் வெற்றி தோல்விகளையும் ஒன்று 
போலக் கருதி அவன் தனது ஜீவனை உண்மைக்கு 
நைவேத்யமாக விடவேண்டும் . பாரததேசம் இப் 
போது வென்று காப்பாற்ற வேண்டிய வஸ்து யாது ? 
சிறியதும் வரம்புற்றதுமாகிய ஒரு பொருளினால் பாரத 
மாதா திருப்தியடைவாளா ? இவளுடைய அற்புத 
மான பூர்வ சரித்திரத்தையும் பூாவ சாஸ்திரங்களையும் 
செயல்களையும் யோசிக்கும் போது , தாழ்ந்த தரமுள்ள 
தும் சில நாள் நிற்கிறதுமான லாபமொன்றை இவள் 
விரும்பமாட்டாளென்பது தெரியும் . 

" இப்போது நம்முடைய கண் முன்னே இரண்டு 
விதமான தர்மங்கள் காணப்படுகின்றன . 

“ முதலாவது , ( ஐரோப்பியரைப்போல நாமும் ) 
படிப்பின் பரவுதலாலும் , நகரத்தானுக்குரிய கடமை 
களையும் பொறுப்புகளையும் நிறைவேற்றுவதாலும் , 
கைத்தொழில் , வியாபார 

சம்பந்தமான 

பலவித 
முயற்சிகளாலும் , பாரத நாட்டை வலிமையுடைய 
நாடாகச் செய்ய வேண்டும் . இவையெல்லாம் தேசக் 
கடமையின் முக்கியாம்சங்கள் . இவற்றைப் புறக்கணித் 
தால் நமது ஜீவனுக்கே ஆபத்து நேரிடும் . வாழ்க்கை 
யிலே ஜயமும் அவனவன் தன் தன் அவாவைத் திருப்தி 

[ 68 ] 


உயிரின் ஒலி 


வஸ 


அதிலிருந்தேமேற்கூறிய லௌகிகதர்மத்திற்கு தூண்டு 
தல் உண்டாகும் . இரண்டாவது , ஆத்ம தர்மம் . க்ஷண 
மாயிருக்கும் இன்பங்களை மாத்திரம் 

கருதாமல் , 
மனுஷ்ய வாழ்க்கையின் அத்யுந்நதமான நோக்கத்தை 
நாடி உழைத்தவர்கள் . நமது நாட்டில் எக்காலத்திலும் 
மாறாமல் இருந்து வருகிறார்கள் . 

ஆத்ம தர்மமாவது யாதென்றால் , ஸ்ரீ . 
சொல்லுகிறார் : - " மனுஷ்ய ஜாதியின் பரம க்ஷேமத் 
திற்காக ஒருவன் தன்னைத் துறந்து விடுதல் என்று . 
வந்தே மாதரம் . இந்தத் தர்மத்தை எக்காலத்திலும் 
இடை விடாமல் ஒரு சிலரேனும் ஆதரவு செய்து 
வந்தமையாலே தான்- அஸ்ஸிரியா தேசத்திலும் நீல 
நதிக்கரையிலும் தலை தூக்கி நின்ற பெரிய ஜாதிகள் 
அழிந்து போயின --நாம் அழியாமல் என்றும் இளமை 
கொண்டிருக்கிறோம் . கால வெள்ளத்தில் வரும் மாறு 
தல்களுக்கெல்லாம் மாறாமல் , தான் அவற்றைத் 
தனதாக்கிக்கொண்டு வாழும் திறமை நமது நாட்டிற்கு 
இருக்கிறது . 

வந்தே மாதரம் . 
இதுவே 

உயிரின் ஒலி . ஹிந்துஸ்தானத்தை 
வணங்குகிறேன் , 

ஹிந்து தர்மத்தைப் 

போற்று 
கிறேன் . லோக நன்மைக்காக என்னை மறந்து என்னை 
இரை கொடுப்பேன் . 
இதுதான் ஜீவசக்தியின் சாந்தி வசனம் , தர்மம் 

[ 69 ] 


கட்டுரைகள் : தத்துவம் 


ஐரோப்பியருக்குத் தெரியாது . அதை நாம் ஐரோப் 
பியருக்குக்கற்றுக்கொடுக்கவேண்டும் . அவர்களுடைய 
முயற்சிகளை நாம் கற்றுக்கொண்டு, பிறகு தான் அவர் 
களுக்கு நாம் உபாத்யாயராகலாம் . 


ஐரோப்பாவின் தொழில் நுட்பங்களை நாம் பயிற்சி 
செய்தல் எளிதென்பது ஸ்ரீமான் வஸுவின் சரிதை 
யிலே நன்கு விளங்கும் . நம்முடைய சாந்தி தர்மத்தை 
ஐரோப்பியர் தெரிந்து கொள்வதால் , அவர்களுக்கு 
விளையக்கூடிய நன்மையோ மிக மிகப் பெரியது . 


ஸ்ரீமான் ஜகதீச சந்திர வஸு சொல்லுகிறார் : 
தன்னை அடக்கியாளும் சக்தியில்லாமையால் மனுஷ்ய 
நாகரீக மானது சேதப் படுகுழியின் கரையில் நடுங்கிக் 
கொண்டு நிற்கிறது . ஸர்வ நாசத்திலே கொண்டு சேர்ப் 
பதாகிய இந்த வெறி 

இந்த வெறி கொண்ட வேகத்திலிருந்து 
மனிதனைக் காப்பாற்ற மற்றொரு தர்மம் வேண்டும் . 
அதாவது , நம்முடைய ஹிந்து தர்மம் . ஏனென்றால் , 
ஆத்ம த்யாகம் தனக்குத் தனக்கென்ற அவாவினால் 
உண்டாகாது . 

எல்லாச் சிறுமைகளையும் அழித்துப் 
பிறர் நஷ்டமெல்லாம் தனக்கு லாபமென்று கருதும் 
அஞ்ஞானத்தை வேரறுப்பதால் விளையும் " என்கிறார் . 

முன்னொரு முறை சில வருஷங்களின் முன்பு 
ஜகதீச சந்திரர் சொல்லிய வாக்கிய மொன்றையும் 
இங்கு மொழிபெயர்த்துக் காட்டுதல் பொருந்தும் : 
லண்டன் நகரத்தில் ராயல் ஸொஸைடி 

என்ற 
[ 70 ] 


புனர் ஜன்மம் ( 1 ) 


பெரிய சாஸ்திர சங்கத்தார் முன்பு செய்த ப்ரசங்க 
மொன்றிலே அவர் சொன்னார் : - " ஸ்வலி கீதங்களின் 
பேசாத ஸாக்ஷ்யத்தை நான் பார்த்தேன் . எல்லாப் 
பொ ருளையும் தன்னுள்ளே கொண்ட ஏகவஸ்துவின் 
கலை ஒன்றை) அங்கு கண்டேன் . ஒளியின் சிறுதிரை 
களுக்கிடையே தத்தளிக்கிற துரும்பும் , பூமியின் 
மேலே பொதிந்து கிடக்கும் உயிர்களும் , நமது தலை 
மேலே சுடர் வீசும் ஞாயிறும்- எல்லாம் ஒன்று . 
இதைக்கண்ட பொழுதே , மூவாயிர வருஷங்களுக்கு 
முன்பு என் முன்னோர் கங்கைக் கரையில் முழங்கின 
வாக்கியத்திற்குச் சற்றே பொருள் விளங்கலாயிற்று . 
இந்த ஜகத்தின் பேத ரூபங்களில் ஒன்று காண்பார் 
எவரோ அவரே உண்மை காண்பார் . பிறர் அல்லர் , 
பிறர் அல்லர் ; இதுதான் ஜீவ ஒலி , வாயுபகவானுடைய 
ஸ்ரீமுக வாக்யம் . எல்லாவற்றிலும் ஓருயிரே அசை 
கிறது . அதை அறிந்தால் பயமில்லை ; பயம் தீர்ந்தால் 
சாவில்லை . அமிர்தம் ஸதா . 


. 


புனர் ஜன்மம் ( 1 ) 
புனர் ஜன்மம் உண்டு . 

மதுரையிலே ஒரு சாஸ்திரியார் நேற்று மாலை 
இறந்து போனதாக வைத்துக் கொள்ளுவோம் . அவர் 
திரும்பவும் பிறப்பாரா ? தெரு வழியாக ஒருவன் 
நடந்து போகும்போது காலிலே ஒரு சிற்றெறும்பு 

[ 71 ] 


கட்டுரைகள் : தத்துவம் 


மிதிபட்டு இறந்து போவதாக வைத்துக் கொள்ளு 
வோம் . அது திரும்பவும் பிறக்குமா ? இதையெல்லாம் 
பற்றி சாஸ்திரங்கள் மிகவும் விஸ்தாரமாகப் பேசியிருக் 
கின்றன . அவற்றிலே படித்துக் கொள்ளலாம் . ஆனால் , 
நான் இப்போது சொல்ல வந்த கதை இதுவன்று . 
நான் சொல்ல வந்த விஷயம் ஹிந்துஸ்தானத்தின் 
புனர் ஜன்மம் . 
ஹிந்து ஸ்தானம் 

ஹிந்துக்களின் 
ஸ்தானம் . இது நமது தேசத்திற்கும் , தேசத்திலுள்ள 
ஜனக் கூட்டத்திற்கும் பெயர் . இந்த ஜனக் கூட்டத் 
திற்கு பாரத ஜாதி என்றும் பெயர் சொல்வதுண்டு . 


என்பது 


பாரத ஜாதி 
பாரதம் பரதன் நிலை நாட்டியது . இந்த பரதன் 
துஷ்யந்த ராஜாவின் மகன் . இமயமலை முதல் கன்யா 
குமரி முனை வரையிலுள்ள நமது நாட்டை இவன் 
ஒன்று சேர்த்து அதன்மிசை முதலாவது சக்ராதிபத் 
யம் ஏற்படுத்தியபடியால் , இந்த நாட்டிற்கு பாரத 
தேசம் என்று பெயர் உண்டாயிற்று . கங்கையிலே 
வந்து சேரும் வாய்க்கால்களெல்லாம் கங்கையாகவே 
மாறி விடும் . பாரத தேசத்தில் வந்து குடியேறித் தலை 
முறை தலைமுறையாக இங்கு வாழ்பவர்களெல்லாம் 
நமது ஜனக் கூட்ட த்தைச் சேர்ந்தவராகின்றனர் . 

கிருஸ்துவர்களாயினும் , பார்ஸிகளாயினும் , மகம் 
மதியராயினும் , எங்கிருந்து வந்து எந்த இஷ்ட தெய் 

[ 72 ] 


புனர் ஜன்மம் ( 1 ) 
வத்தை கொண்டாடிய போதிலும் , பாரத பூமியிலே 
பிறந்து வளர்ந்து இதையே சரணாகக் கொண்ட மனி 
தர்களை யெல்லாம் பாரத ஜாதியிலே சேர்த்துக் கணக் 
கிட வேண்டும் . இது ஒரே ஜாதி ; பிரிக்க முடியாதது ; 
அழிவில்லாதது . இதற்கு ஆதாரமும் மூலபலமுமாவது 
யாதெனில் , ஆர்ய ஸம்பத்து . அதாவது ஆரியரின் 
அறிவும் அந்த அறிவின் பலன்களும் . 


ஆர்ய ஸம்பத்து 
ஸம்பத்து என்பது ஸம்ஸ்கிருதச் சொல் . இதன் 
பொருள் செல்வம் . ஆனால் இங்கு செல்வம் என்பது 
திரவியத்தையும் , பூஸ்திதியையும் , ஆடு மாடுகளையும் 
மாத்திரமே குறிப்பிடுவதன்று . ( 1 ) அறிவுச் செல்வம் , 
( 2 ) ஒழுக்கச் செல்வம் , ( 3 ) பொருட் செல்வம் ஆகிய 
மூன்றையும் குறிப்பிடும் . ஆர்ய ஸம்பத்து என்பது 
ஹிந்துக்களுடைய அறிவு வளர்ச்சி . 

நமது வேதம் , நமது சாஸ்திரம் , நமது ஜனக் 
கட்டு , நமது பாஷைகள் , நமது கவிதை , நமது சிற்பம் , 
நமது ஸங்கீதம் , நமது நாட்டியம் , நமது தொழில் 
முறைகள் , நமது கோபுரங்கள் , நமது மண்டபங் 

நமது குடிசைகள் - இவை யனைத்துக்கும் 
பொதுப் 

பெயர் ஆர்ய ஸம்பத்து . 
தாஸன் செய்த சாகுந்தல நாடகம் , ஹிந்தி பாஷை 
யிலே துளஸீதாஸர் 

செய்திருக்கும் ராமாயணம் , 
கம்பராமாயணம் , சிலப்பதிகாரம் , திருக்குறள் , ஆண் 

[ 73 ] 


கள் , 


. 


காளி 


கட்டுரைகள் : தத்துவம் 


டாள் திருமொழி - இவையனைத்துக்கும் - பொதுப் 
பெயராவது ஆர்ய ஸம்பத்து . தஞ்சாவூர் கோயில் , 
திருமலை நாய்க்கர் மஹால் , தியாகையர் கீர்த்தனங் 
கள் , எல்லோராவிலுள்ள குகைக் கோயில் , ஆக்ராவி 
லுள்ள தாஜ்மஹால் , சரப சாஸ்திரியின் புல்லாங்குழல் 

இவையனைத்துக்கும் பொதுப்பெயர் ஆர்யஸம்பத்து . 
எனவே , ஆர்ய ஸம்பத்தாவது ஹிந்துஸ்தானத்தின் 
நாகரீகம் . இந்த ஸம்பத்தைப் பாதுகாக்கும் வரையில் 
இந்த ஜாதிக்கு உயிருண்டு . இந்த ஸம்பத்திலே துருப் 
பிடிக்க இடம் கொடுத்தால் , இந்த ஜாதியைச் செல் 
அரித்துவிடும் . 

இந்த ஆர்யளம்பத்தை உலகம் உள்ளவரை ஸம் 
ரக்ஷணம் செய்து , மேன் மேலும் ஒளியும் சிறப்பும் உண் 
டாகும்படி செய்யுங் கடமை தேவர்களால் பாரத 
ஜாதிக்கு ஏற்படுத்தப்பட்ட கடமையாகும் . 


இடையில் நமக்கு நேர்ந்த கேடு 
ந்த ஆர்ய ஸம்பத்தை நாம் பல பல நூற்றாண் 
டுகளாக ஆதரித்துக்கொண்டு வந்தோம் . சென்ற சில 
நூற்றாண்டுகளாக இதில் துருப் பிடிக்க இடங் 
கொடுத்து விட்டோம் . தேவர்கள் நமக்குக் கொடுத்த 
கடமையை கர்வத்தாலும் , சோம்பலாலும் , சிறுமை 
யாலும் உல்லங்கனம் செய்யத் தொடங்கினோம் . 
தேவர்கள் இந்த பாரத ஜாதியைக் கொஞ்சம் செல் 
அரிக்கக் கடவது என்று ஆசீர்வாதம் பண்ணினார்கள் . 

[ 74 ] 


புனர் ஜன்மம் ( 1 ) 
மலைப் பாம்புக் கதை கேட்டிருக்கிறீர்கள் அல் 
லவா ? அதன் வாலிலே தீப்பற்றி எரியுமாம் . மலைப் 
பாம்பு சுகமாக குறட்டுவிட்டுத் தூங்குமாம் . செல்லரித் 
துக்கொண்டு போனது நமது ஸ்மரணையிலே தட்ட 
வில்லை . அத்தனை கர்வம் , அத்தனை கொழுப்பு , அத் 
தனை சோர்பர் . 

நமது கவிதையிலே ஆனந்தம் குறையத் தொடங் 
கிற்று , ருசி குறைந்தது . கரடுமுரடான கல்லும் கள்ளி 
முள்ளும் போன்ற பாதை நமது கவிகளுக்கு நல்ல 
பாதையாகத் தோன்றலாயிற்று . கவிராயர் கண் என் 
பதை சக்கு என்று சொல்லத் தொடங்கினார் . ரஸம் 
குறைந்தது ; சக்கை அதிகப்பட்டது . உண்மை 
குறைந்தது ; பின்னல் திறமைகள் அதிகப்பட்டன . 
சவியுறத்தெளிந்து தண்ணென்றொழுக்கமும் தழுவிச் 

சான்றோர் 
கவியெனக் கிடந்த கோதாவரியினை வீரர் கண்டார் 
என்று கம்பன் பாடி யிருக்கின்றான் . 

சவி என்பது ஒளி ; இது வடச்சொல் ; கம்பன் 
காலத்தில் அதிக வழக்கத்திலிருந்தது போலும் . ஒளி 
பொருந்தும்படி தெளிவு கொண்டதாகி தண்ணென்ற 
( குளிர்ந்த , நடையுடையதாகி , மேலோர் கவிதையைப் 
போலக் கிடந்தது . கோதாவரி நதி " என்று கம்பன் 
வர்ணனை செய்கிறான் . எனவே , கவிதைகளில் ஒளி, 
தெளிவு , குளிர்ந்த நடை மூன்றும் இருக்கவேண்டு 

[ 75 ] 


கட்டுரைகள் : தத்துவம் 


மென்பது கம்பனுடைய 
நியாயமான கொள்கை . 


மதமாகும் . 


இதுவே 


மேலும் , நெடுங்காலத்துக்கு முன்னே எழுதப் 
பட்ட நூல்கள் அக்காலத்து பாஷையைத் தழு 
வினவை . காலம் மாற மாற , பாஷை மாறிக்கொண்டு 
போகிறது ; பழைய பதங்கள் மாறிப் புதிய பதங்கள் 
உண்டாகின்றன . புலவர் அந்த அந்த காலத்து ஜனங் 
களுக்குத் தெளிவாகத் தெரியக்கூடிய பதங்களையே 
வழங்கவேண்டும் . 

அருமையான உள்ளக்காட்சிகளை 
எளிமை கொண்ட நடையிலே எழுதுவது நல்ல 
கவிதை . ஆனால் சென்ற சில நூற்றாண்டுகளாக , புல 
வர்களும் சாமியார்களும் சேர்ந்து வெகு ஸாதாரண 
விஷயங்களை அஸாதாரண அலௌகிக 

அந்தகார 
5 டையில் எழுதுவதுதான் உயர்ந்த கல்வித் திறமை 
என்று தீர்மானஞ் செய்து கொண்டார்கள் . 


இடைக்காலத்து ஸங்கீதம் 
பாரத தேசத்து ஸங்கீதம் பூமியிலுள்ள எல்லா 
தேசத்து ஸங்கீதத்தைக் காட்டிலும் மேலானது . 
கவிதையைப்போலவே ஸங்கீதத்திலும் நவரஸங்களின் 
தொழில் இருக்க வேண்டும் . நவரஸங்களைப்பற்றி 
இந்தப் பத்திரிகையிலே * தனியாக ஒரு வியாஸம் பின் 
எழுதப்படும் . இன்ன இன்ன ராகங்களிலே இன்ன 
இன்ன சமயங்களில் இன்ன இன்ன ரஸங்கள் தோன் 
* சுதேசமித்திரன் பத்திரிக்கை 

[ 76 ] 


புனர் ஜன்மம் ( 1 ) 


றப் பாடவேண்டு மென்ற விதிகள் எல்லாம் பூர்வ 
காலத்து நூல்களிலே காணப்படுகின்றன . கீர்த்தனத் 
திலுள்ள சொற்களின் அர்த்தமும் ராகத்தின் ஒளியும் 
ரஸத்திலே ஒன்றுபட்டிருக்க வேண்டும் . தியாகையர் 
காலம்வரை நமது தேசத்து ஸங்கீதம் ஒளியுடனிருந் 
தது . பிறகு இதிலும் இருள் சேரத் தொடங்கிவிட் 

பாட்டிலே ரஸச் சேர்க்கை கிடையாது . அப் 
படியே சேர்த்தாலும் சோக ரஸம் ( கருணா ரஸம் ) 
தான் சேர்ப்பார்கள் . மற்றவை மடிந்து போயின , 
பாட்டுக் கிசைந்தபடி தாளம் என்பது மாறிப் போய் , 
தாளத்துக் கிசைந்தபடி பாட்டாகிவிட்டது . இன்பத் 
தைக் காட்டிலும் கணக்கே பிரதானம் என்று முடிவு 
செய்து கொண்டார்கள் . இன்பமும் கணக்கும் சேர்ந் 
திருக்க வேண்டும் . இன்பமில்லாமல் கணக்கு மாத்திர 
மிருந்தால் , அது பாட்டாகாது . 

மறு பிறப்பு 
இடைக் காலத்தே நமக்குச் சேர்ந்த கேட்டிற்கு 
ஸங்கீதத்தையும்கவிதையையும் திருஷ்டாந்தங்காட்டி 
னோம் . ஆனால் , இந்தக் கேடு அவை இரண்டையும் 
மாத்திரமே தொட்டு நிற்கவில்லை . நமது சித்திரத் 
தொழில் , நமது சிற்பம் , நமது ஜனக்காட்சி , ஜன நீதி , 
நமது சாஸ்திரம் , தலை , கால் - எல்லாவற்றிலும் இந்தக் 
கேடு பாய்ந்துவிட்டது . நோய் முற்றிப்போயிருந்தது . 
பராசக்தி நல்லவேளையில் நமக்குள் உயர்ந்தவைத்தியர் 
பலரை அனுப்பினாள் . அவளுக்கு நம்மீது கிருபை வந்து 

[ 77 ] 


கட்டுரைகள் : தத்துவம் 


விட்டது . 

எனவே , பிழைத்தோம் . ஆனாலும் , இம் 
முறை பிழைத்தது புனர்ஜன்மம் . இந்தப் புனர் 
ஜன்மத்தின் குறிகளை எல்லாவற்றிலும் காண்கிறோம் . 
பாரத ஜாதி புதிதாய்விட்டது . தற்காலத்திலே பூமண் 
டலத்து மஹா கவிகளில் நமது ரவீந்த்ரநாதர் ஒருவர் 
என்று உலகம் ஒப்புக்கொள்ளுகிறது . இதுவரை 
ஐரோப்பிய 

பண்டிதர்கள் இயற்கை நூல் ( ப்ரகி 
ருதி சாஸ்திரம் ) தமது விசேஷ உடமை என்று கருதி 
வந்தார்கள் . இப்போது நமது ஜகதீச சந்திர வஸு 
அந்த வழியில் நிகரற்ற திறமை பெற்றவர் என்பதை 
மேல் நாட்டு வித்வான்களில் ஒப்புக்கொள்ளாதார் 
யாருமில்லை . தமிழ் நாட்டிலே புதிய கவிதையும் சாஸ் 
திர ஒளியும் விரைவிலே தோன்றும் உலகம் பார்த்து 
வியப்படையும் . 

செத்துப் பிழைத்தோம் . ஆனால் உறுதியாக 
நல்ல வயிரம் போலே பிழைத்து விட்டோம் . 

புதிய 
ஜன்மம் நமக்கு மிகவும் அழகான ஜன்மமாகும்படி 
தேவர்கள் அருள் 

புரிந்திருக்கிறார்கள் . 
பொருட்டு அவர்களை இடைவிடாமல் 

வாழ்த்து 
கின்றோம் . 


அதன் 


ஓம் சக்தி 

ஜன வகுப்பு 
னிமேல் யாரேனும் ஒரு மஹான் வந்து மனுஷ் 
யனைச் சாகாமல் நூறாண்டேனும் பயமில்லாது வாழக் 

[ 78 ] 


ஓம் சக்தி 
கூடிய மருந்தும் உபாயமும் உலகத்துக்குக் காண்பிக்க 
லாம் . மனுஷ்யன் பாபத்தை விட்டால் அமரத் தன் 
மையை அடையலாம் . ‘ பாபத்திற்கு மரணம் சம்பளம் 
என்று கிருஸ்துவ வேதம் சொல்லுகிறது . பாபத்தை 
நீக்கி மனிதர் மரணததை வெல்லக் கூடிய காலம் 
வரலாம் . 

ஆனால் , இப்போதுள்ள நிலைமையில் மனிதன் 
இந்த உலகத்தில் வாழ்வது சதமில்லை . இன்றைக் 
கிருப்பாரை நாளைக்கிருப்பார் என்று எண்ணவோ 
திடமில்லையே யென்று தாயுமானவர் சொன்னார் . 


எங்கிருந்தோ வந்து இவ்வுலகத்தில் சில நாள் 
வாழ்கிறோம் , செத்தபிறகு நம்முடைய கதி என்ன 
ஆகுமோ ? கடவுளுக்குத் தான் தெரியும் . மூன்றே 
முக்கால் நாழிகை உயிர் வாழ்வது சந்தோஷத்துடன் 
இருந்துவிட்டு போகக் கூடா 

கூடாதா ? அடடா . இந்த 
பூமியில் மனித உயிருக்கு எத்தனை கஷ்டம் , எத்தனை 
பயம் , எத்தனை இடையூறு , எத்தனை கொலை , எத்தனை 
துரோகம் , எத்தனை பொய் , எத்தனை கொடுமை , எத் 
தனை அநியாயம் . ஐயோ பாவம் / 

அடா , மனிதர்களே ; எத்தனை சாஸ்திரங்களுக் 
கும் , ஆக்கினைகளுக்கும் , கட்டுப்பாடுகளுக்கும் , நம் 
மனிதர் உட்பட்டிருக்கவில்லையா ? ஒரு புதுக் கட்டுப் 
பாடு செய்து கொள்வோமே . அந்தக் கட்டுப்பாடு 
யாதெனில் : - “ ஒருவர்க் கொருவர் மனதாலும் தீங்கு 

[ 79 | 


கட்டுரைகள் : தத்துவம் 


நினைப்பதில்லை . ஒருவர்க் கொருவர் பயப்படல் இல்லை . 
மானிடரே, இந்த விரதம் எடுத்துக்கொள்ளுங்கள் 
இது பிழைக்கும் வழி . தெருவில் நடக்கும்போதே 
முன்பின் தெரியாத மனிதர்கூட ஒருவர்க் கொருவர் 
கோபம் அல்லது அவமதிப்பு அல்லது பயத்தோடு 
பார்த்துக் கொள்கிறார்கள் . மனிதனுக்கு மனிதன் 
இயற்கையில் விரோதம் 

என்ற 

நிலையில் உங்க 
ளுடைய மூடத்தனமான மனுஷ்ய நாகரீகம் வந்து 
சேர்ந்து இருக்கிறது . இதைமாற்றி , அன்பை மூலா 
தார மாக்கவேண்டும் . 


முதலாவது , சிலருக்கு சோறு மிதமிஞ்சி யிருக்க 
பலர் தின்னச் சோறில்லாமல் மடியும் கொடுமையை 
தீர்த்துவிட வேண்டும் . இது இலக்கம் ஒன்று . பூமி 
யின் மீதுள்ள நன்செய் , புன்செய் , தோப்பு , துறவு , 
சுரங்கம் , நதி , அருவி . குப்பை , செத்தை , தரை- கடவு 
ளுடைய சொத்தில் நாம் வேலி கட்டக்கூடியபாகத்தை 
யெல்லாம் - சிலர் தங்களுக்குச் சொந்தமென்று வேலி 
கட்டிக் கொண்டனர் . பலருக்கு ஆகாசமே உடைமை . 
வாயு ஆகாரம் . இதற்கு மருந்து என்னவென்றால் 
எல்லோரும் சமானம் , அண்ணன் தம்பிபோல 
என்ற புத்தி உண்டாய் ஏழைகள் வயிறு பசிக்காமல் 
செல்வர்கள் காப்பாற்ற வேண்டும் . 


அது முடியாவிட்டால் , ஐரோப்பாவில் சோஷ 
லிஸ்ட் கட்சியார் சொல்வது போல நிலத்தை ஸ்கல 

[ 80 ] 


ஓம் சக்தி 


ருக்கும் பொதுவென்று ராஜ்யவிதி ஏற்பாடு செய்து 
கொள்ள வேண்டும் . 


மனிதர் அத்தனை பேருக்கும் போதுமான ஆகா 
ரம் பூமிதேவி கொடுக்கும் . பூமிதேவியின் பயனை 
நேரே கையாளத் தெரியாமல் பொறாமையாலும் , 
அறியாமையாலும் , தாறுமாறாக விழல்படுத்தி சோறு 
தேடும் இடத்தில் சோறு தேடாமல் , ஒருவர்க் கொரு 
வர் கொல்லவழி தேடி , பலர் வயிறுவாடச் சிலர் வயிறு 
ஜீர்ண சக்தியில்லாமல் போக , மனிதர் பரிதாபகர 
மாகக் காக்கையிலும் கடைப்பட்ட வாழ்வு வாழ்ந்து 
வீணே நசித்துப் போகிறோம் . ஏழைகள் வருந்தினால் 
நமக்கென்ன ? என்று நினைப்பவர் பரம மூடர் . பலர் 
சௌகரியப் படும்வரை சிலர் சௌகரியம் அடைதல் 
இந்த உலகத்தில் சாத்தியமில்லை . பொருளாளி நல்ல 
உடுப்புக்கள் அணிந்து கொண்டு தெருவில் உலாவப் 
போவதையும் , அவனுடைய கன்னத்தில் சதை உப்பி 
யிருப்பதையும் , அவனுடைய ஏவலாட்களின் தொகை 
யும் சிறுமையும் , மேற்படி பொருளாளி பிறரை அவ 
மரியாதை செய்வதையும் கண்டு மயங்கிப் போய் 
அவன் பரமானந்த நிலையிலிருப்பதாக ஏழை நினைக் 
கிறான் . அது தவறு . அவன் மனதில் ஒளிந்து கிடந்து 
அவன் உயிருக்கு நரகவேதனை செய்யும் துயரங்களை 
ஏழை அறியமாட்டான் . ஒரு வகுப்பின் மனம் 
மற்றொரு வகுப்புக்குத் தெரியாமலும் ஒருவனுடைய 
உள்ளம் மற்றொருவனுக்குத் தெரிய இடமில்லாமலும் , 
த . 6 

[ 81 ] 


கட்டுரைகள் : தத்துவம் 


மனுஷ்ய நாகரீகம் அவ்வளவு மூடத்தனமான நிலைக்கு 
வந்து சேர்ந்திருக்கிறது . 

வறுமையின் பயன் 
ஏழையின் அழுக்குத் துணியையும் , அழுக்குடம் 
பையும் , சிரைக்காத முகத்யுைம் பார்த்து பொரு 
ளாளியின் குழந்தைகள் மேற்படி ஏழை தமது மனுஷ்ய 
பதவிக்குத் தாழ்ந்த பன்றி , நாய் , மாடு வகுப்பைச் 
சேர்ந்தவன் என்று நினைக்கிறார்கள் . ஐரோப்பாவில் 
ஏழைக்கும் பொருளாளிக்கும் விரோதம் முற்றிப் 
போய் , உள் நாட்டுச் சண்டைகள் நேரிட்டும் , அப்படி 
நேரிடாதபடி தடுக்க வேண்டுமென்ற நோக்கத்துடன் 
ஜனங்களை ஒன்று சேர்க்கும் பொருட்டாக வெளிநாடு 
சளின் மீது சில ராஜாக்கள் போர் தொடங்க கண்டங் 
களில் போர் பரவியும் , பூமண்டலம் தூள் தூளாகிறது . 
கிழக்குத் தேசங்களிலும் , யுத்தமில்லாமல் சமாதானத் 
துடன் இருக்கும் இடங்களிலும் - திருஷ்டாந்தமாக 
நமது தமிழ் நாட்டுப் பறையர் கூட- கண் விழித்தத் 
தாங்கள் மனிதர் என்பதைத் தெரிந்து கொண்டு மற்ற 
ஜாதியாருக்கு தாங்கள் சமானமென்று சபை கூட்டி 
தீர்மானம் செய்கிறார்கள் , மந்திரி மாண்டேகுவிடம் 
முறையிட்டார்கள் . கிழக்குத் தேசங்களில் சமாதான 
எல்லைகளிலே கூட ஏழைகள் கண் திறந்து பொருளா 
ளிகளை எதிர்க்கத் தொடங்கி யிருக்கிறார்கள் . 

சுருங்கக் கூறுமிடத்து , சோற்றுக்காக மனிதர் 
ஒருவர்க்கொருவர் செய்து கொள்ளும் அநியாயம் நாய் 

[ 82 ] 


ஓம் சக்தி 
களும் பன்றிகளும் தமது ஜாதிக்குள்ளே செய்யும் 
வழக்கமில்லை என்பது உலகப் பிரசித்தமான விஷயம் . 
ஆங்கில பாஷையில் Lord Byron என்ற மகா கவி ஒரு 
சமயத்தில் மனிதரை நாய்களே என்று கூறினார் . 
பிறகு , உண்மையில் மனிதரைக்காட்டிலும் நாய் ஜாதி 
மேம்பட்டதா கையால் , மனிதரை நாய்களே என்று 
சொல்லியதிலிருந்து நாய் ஜாதிக்கு அவமரியாதை 
செய்வதாக ஏற்படுமாகையால் , அதை மாற்றி ஏ மனி 
தரே என்று கூப்பிட்டார் , 

தீர்ப்பு 
அன்புதான் இதற்கெல்லாம் தீர்ப்பு . எல்லா மனித 
ருக்கும் , ஆணுக்கும் , பெண்ணுக்கும் , குழந்தைக்கும் , 
வெள்ளைக்கும் , மஞ்சளுக்கும் , செம்புக்கும் , கருநிறத்து 
நீக்ரோவருக்கும் - சகலருக்கும் உள்ளே பரமாத்மா 
பரம புருஷனாகிய நாராயணனே அந்தர்யாமியாக 
நின்று வெளித் தொழில்களை நிகழ்த்துகிறான் . ஆதலால் 
மானிடரே , சகோதர உணர்ச்சியே தீர்ப்பு . சகோதர 
உணர்ச்சியைப்பற்றி கவிதைகள் பாடுவதும் நீதி நூல் 
கள் புகழ்வதும் வர்த்தமான பத்திரிகைகள் கர்ஜனை 
செய்வதும் இவ்வுலகத்தில் சாதாரணமாக இருக்கிறது . 
நடையில் , எந்தக் கண்டத்திலும் எந்த மூலையிலும் 
அந்த முயற்சி காணப்படவில்லை . அது நடைக்கு வர 
வேண்டும் . கண்ணில்லாதவன் வான சாஸ்திரம்படிக்க 
முடியாது . இன்பமோ 

அன்புலகத்தைச் சேர்ந்த 
பதார்த்தம் . ஆதலால் அன்பில்லாவிடின் இன்பமில்லை. 

[ 85 ] 


கட்டுரைகள் ; தத்துவம் 


இன்பத்தைத் தேடித் தேடி , எங்கும் எப்பொழுதும் 
எதனிலும் காணாமல் வருந்துகிற மானிடரே , கேளுங் 
கள் . 


அன்புண்டானால் இன்பமுண்டு என்பதை புத்த 
பகவான் கண்டுபிடித்துச் சொன்னார் . அந்த யுக்தியின் 
மகிமையைநேரே மனிதர் தெரிந்துகொள்ளாமல் , அவர் 
காட்டிய பயனை அடையாமலே யிருந்து வருகிறார்கள் . 
அன்பு கொள்கையில் இருந்தால் போதாது ; செய்கை 
யில் இருக்க வேண்டும் . உன்னிடம் ஒரு கோடி ரூபாய் 
இருந்தால் தேச நன்மைக்காகக் கொடுத்துவிட்டு நீ 
ஏழையாகிவிடத் துணிவாயானால் , நீ உன் தேசத்தின் 
மீது அன்புடையவனாகக்கருதப்படுவாய் . உன்னுடைய 
குழந்தையின் உயிரைக் காக்கும் பொருட்டாகப் புலி 
யின் வாயில் நீ போய் முதலாவது கையிடத் துணிவா 
யானால் , நீ குழந்தையிடம் அன்புடையவனாகக் கரு 
தப்படுவாய் . பறையனுக்கும் போஜனம் செய்வித்து 
பக்கத்தில் வைத்துக்கொண்டு சாப்பிட்டால் , நீ மனுஷ் 
யனிடம் அன்புடையவனாக விளங்குவாய் , 


யேசு கிருஸ்துவின் வார்த்தை 


வந்து 


யேசுவினிடம் ஒரு நாள் ஒரு மனிதன் 
" ஸ்வாமி ? எனக்கு நித்ய வாழ்வு வேண்டும் . அதற்கு 
உபாயம் என்ன ? என்று கேட்டான் . 

[ 84 ] 


யேசு கிருஸ்துவின் வார்த்தை 


என்றார் . 


அதற்கு யேசு சொன்னார் : - " ஈசன் கட்டளைகள் 
பத்து . அவற்றின்படி நட , விபசாரம் பண்ணாதே ,, 
கொல்லாதே , திருடாதே , பொய்சாட்சி சொல்லாதே , 

, 
வஞ்சனை பண்ணாதே , தாய் தந்தையாரைப் போற்று " 
என்று . வந்த மனிதன் : - நான் இந்த விதிகளை எல் 
லாம் தவறாமல் நடத்திவருகிறேன் " என்றான் . அப் 
போது யேசு கிருஸ்து : - ஒரு குறை இன்னும் உன்னி 
டத்திலே இருக்கிறது . வீட்டுக்குப் போய் உன்னு 
டைய சொத்தை எல்லாம் விற்றுப் பணத்தை ஏழைக 
ளுக்குக் கொடுத்து விடு . உனக்கு மோக்ஷச் செல்வம் 
உண்டாகும் . சிலுவையை ( அதாவது வேள்வி விர 
தத்தைக் ) கைக்கொண்டு என்னுடனே வா 

வந்த மனிதன் இந்த வார்த்தையைக் கேட்டு மிக 
வும் துயரத் துடன் திரும்பிப்போனான் . அவன் பெரிய 
பணக்காரன் . அவ்வளவை பும்ஏழைகளிடம் கொடுத்து 
விட்டுச் சிலுவையைத் தூக்கிக்கொண்டு யேசுவின் 
பின்னே போவதில் அவன் மனதிற்கு இன்பந்தோன்ற 
வில்லை . அப்போது யேசு கிருஸ்து பக்கத்திலிருந்த 
தமது சீடரை நோக்கிச் செல்வமுடையார் மோக்ஷ 
ராஜயத்தில் புகுதல் மிகவும் அரிது என்றார் . சீடரெல் 
லாம் இதைக் கேட்டு வியப்பெய்தினர் . ஸஹஜந்தானே ? 
பணம் நிரம்ப வைத்திருப்போர் யார் ? ராஜா , மந்திரி , 
ளேனாதிபதி ; வியாபாரி , ஜமீன்தார் , கோயிலதிகாரிகள் 
மடாதிகாரிகள் - இத்தனை பேருக்கும் மோக்ஷம் ஸந் 
தேஹமென்று சொன்னால் கேட்போருக்கு வியப்புண் 

( 85 ) 


கட்டுரைகள் : தத்துவம் 


டாவது ஸஹஜந்தானே ? குருக்கள் கூட நரகத்துக் 
குத்தானா போகவேண்டும் ? 


யேசுகி 

சுகிருஸ்து பின்னும் சொல்லுகிறார் : - " மக்க 
ளிலே செல்வமுடையோர் ஈசனுலகத்திற்குள்ளே புகு 
தல் மிகவும் அரிது . ஊசித்தொளையில் ஒட்டகை நுழை 
வதைக்காட்டிலும் , செல்வன் மோக்ஷத்துக்குள் நுழை 
வது கடினம் " என்றார் . அப்போது பேதுரு என்ற 
சீடன் சொன்னான் : - " நாங்கள் அனைத்தையும் விட்டு 
உம்மு..ன் வந்திருக்கிறோம் என்று . அப்போது 
என் பொருட்டாகவும் வேதத்தின் பொருட்டாகவும் 
எவனொருவன் வீட்டையேனும் , உடன்பிறந்தாரை 
யேனும் , தாய் தந்தையரையேனும் - விட்டு வருகிறானோ, 
அவனுக்கு அவையனைத்தும் நூறு பங்கு பெருகிவரும் . 
இஹத்தில உடன் பிறந்தார் , தாய்தந்தையர் , பெண்டு 
பிள்ளைகள் , பூமி - எல்லாம் திரும்பக் கிடைக்கும்; ஆனால் 
கொடுமை அனுபவிக்கவேண்டும் . பரத்தில் நித்ய 
வாழ்வு கிடைக்கும் ; ஆனால் இப்போது முதற்பட்டிருப் 
போர் கடைப்படுவார்கள் " என்று யேசு சொன்னார் . 


கை கதையை ஸ்ரீ காந்தி எடுத்துக் காட்டிச் சில 
தினங்களின் முன்பு பிரயாகையிலே ஒரு அர்த்த சாஸ் 
திர சபையின் முன்பு செய்த பிரசங்கத்தின் கருத்து 
என்னவென்றால் : - " ஐரோப்பியர் செல்வம் தேடு 
வதையே ஒரு பெரிய தர்மமாக நினைத்துவிட்டார்கள் . 
அப்படி நினைத்தபடியால் , அவர்களுக்குப் பலவித 

[ 86 ] 


யேசு கிருஸ்துவின் வார்த்தை 


அஸௌகர்யங்கள் நேரிட்டன. நாம் செல்வத்தை 
பெரிதாக வைக்கக் கூடாது என்பதேயாம் . 
ஸ்ரீமான் காந்தி சொல்லுகிறார் : 

இது கொண்டே முற்காலத்திலும் பணந்தேடும் 
காரியங்களுக்கு ஒரு வரம்பு ஏற்படுத்தினார்கள் . 
லௌகீக ஆசையெல்லாம் நிறுத்திவிடவேண்டுமென்று 
நான் சொல்லவில்லை . பொருள் தேடுவதையே நோக்க 
மாகக் கொண்ட கூட்டமொன்று நம்முள்ளே இருக்க 
லாம் . ஆனால் அந்த நோக்கம் ஸர்வ உந்நதமன்று . 

" மேற்குத் தேசத்தார் தங்களுடைய அபிவிருத்தி 
யைப் பவுன் , ஷில்லிங் , பென்ஸ் , கணக்குப்போட்டுப் 
பார்க்கிறார்கள் . அமெரிக்காவின் செல்வத்தை அள 
வெடையாக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் . 

அங்கே எல்லா தேசத்தாருக்கும் அமெரிக்கா 
வைக்கண்டால் பொறாமை . நமது தேசத்தில் சிலர் 
அமெரிக்காவைப் போல நாமும் செல்வந் தேடுவதே 
சரியென்றும் , ஆனால் அந்த மாதிரி நாம் வேலை செய்ய 
வேண்டாமென்றும் சொல்லுகிறார்கள் . இந்த முயற்சி 
ஈடேறாது . ஒரு மனிதன் ஏக காலத்தில் உத்தமம் , மத் 
திமம் , அதமம் என்று மூன்று நிலைமையிலும் இருக்க 
முடியாது............... யந்திரசாலை , ஆலை இவற்றால் என் 
ஜின் புகையேறிய நாட்டிலே தேவர்கள் இரார் . நவீன 
யந்திர தந்திரங்களினாலும் அவற்றால் விளையும் செல் 
வத்தினாலும் இன்ப முண்டாகாது . " 

[ 87 ] 





கட்டுரைகள் : தத்துவம் 


யர் , 


ங்ஙனம் ஸ்ரீமான் காந்தி யேசுநாதரை மாத் 
திரமேயல்லாமல் முஹம்மது , நானக் , கபீர் , சைதன் 

சங்கராசார்யார் , தயாநந்தர் , ராமகிருஷ்ணர் 
என்ற ஞானிகளை எல்லாம் காட்டி , இவ்வனை வரும் 
வறுமையை விரதமாகக் கொண்டு மேன்மை பெற்ற 
தையும் , உலகத்துக்கு நல்ல வழி காட்டியதையும் 
ஞாபகப்படுத்துகிறார் . ஆதலால் வறுமை விரதமே 
உயர்வு என்கிறாரா ? ஒரே அடியாக அப்படியும் சொல்ல 
வில்லை . " பொன்னைக் காட்டிலும் அதிக உண்மை 
காட்ட வேண்டும் ; அதிகாரத்தைக் காட்டிலும் அதிக 
தீரம் , சுயநலத்தைக் காட்டிலும் அதிக ஈகை இவை 
வேண்டும் . நமது வீடுகளையும் , அரண்மனைகளையும் , 
கோவில்களையும் பணக் கோலம் குறைவாகவும் குணக் 
கோலம் அதிகமாகவும் விளங்கச் செய்வோமானால் , நம் 
மிடத்தில் பாரமான சைன்யமில்லாமலே எதிர்த்து 
வரும் சேனைக் கூட்டங்களைத் தடுக்கலாம் என்று 
ஸ்ரீமான் காந்தி சொல்லிவருவதில் எனக்குப் பெரும் 
பாலும் உண்மை இருப்பதாகவே தோன்றுகிறது . 
தெய்வமில்லை யென்று எந்தத் தவறு செய்தாவது 
பணந் தேடுவோர் பணத்தையே தெய்வமென்று 
கொண்டோர் . இவ்வினத்தார் எல்லா தேசங்களிலும் 
இருக்கிறார்கள் . இவர்கள் மனதிலே தம்மை மேதாவி 
களாக நினைத்திருக்கிறார்கள் . இவர்களுடைய மேதா 
வித்தனம் மடத்தனம் . தெய்வத்தை நம்பி , எப்போ 
தும் உண்மை சொல்லவேண்டும் ; பயப்படக்கூடாது . 

[ 88 ) 


இஸ்லாம் மார்க்கத்தின் மஹிமை 


எது நியாயமென்று தோன்றுகிறதோ , அதை அச்ச 
மில்லாமல் செய்து முடிக்க வேண்டும் என்று காந்தி 
சொல்வதை நான் வேதவாக்காக ஒப்புக் கொள்ளு 
கிறேன் . தெய்வத்தின் அருள் பெற்றால் மற்றச் செல் 
வங்களெல்லாம் கூடி வரும் என்று யேசுகிருஸ்து 
சொல்லியதை காந்தி எடுத்துக் காட்டுகிறார் . அதுவும் 
வேதவாக்கியமாம் . ஆனால் அவர் சொல்வது துறவு 
நெறி . அது சிலருக்கு சில காலங்களில் பயன்படலாம் . 
இக்காலத்தில் பலருக்கு அது தீமை உண்டாக்கும் . 
தெய்வத்தை எதிர்த்துச் செல்வம் தேடுதல் தீமை என் 
பதை நான் ஒப்புக்கொள்ளுகிறேன் . ஆனால் , தெய் 
வத்தை நம்பி உடனே செல்வம் சேர்க்க வேண்டும் . 
இது என்னுடைய கொள்கை . எனக்குத்தெரிந்தவரை , 
ருக்வேதம் இது போலவே சொல்லுகிறது . 


டல 


இஸ்லாம் மார்க்கத்தின் மஹிமை 
[ 20-6-20 , ஞாயிற்றுக்கிழமை மாலையில் , பொட் 

புதூரிலே தெற்குப் புது மனைத் தெருவில் , எல்லா 
வகைகளிலும் பெருமை பொருந்திய ஒரு முஸ்லீம் ஸபை 
யின் முன்னே , இஸ்லாம் மார்க்கத்தின் மஹிமை என்ற 
விஷயத்தைக் குறித்து ஸ்ரீமான் சி . சுப்பிரமணிய பாரதி 
செய்த பிரசங்கத்தின் ஸாரம் . ) 

இன்று மாலை எடுத்துக்கொண்ட விஷயத்தைப் 
பற்றிப் பேசு முன்பு , நான் அல்லாவின் மீது பாடிக் 
கொணர்ந்திருக்கும் தமிழ்ப் பாட்டை இங்குவாசித்துக் 

[ 89 ) 


கட்டுரைகள் : தத்துவம் 


காட்ட அனுமதி தரும்படி வேண்டுகிறேன் . ஏற் 
கெனவே அரபி பாஷையில் பாத்திஹா ( ஜபம் ) ஓதி 
முடிந்து விட்டது . அதற்கு அனுஸரணையாக இந்தத் 
தமிழ்ப் பாட்டைப் பாடுகிறேன் . 


பல்லவி 


அல்லா , அல்லா , அல்லா ! 


சரணங்கள் 


1. பல்லாயிரம் பல்லாயிரம் கோடி கோடி யண்டங்கள் 
எல்லாத் திசையிலுமோ ரெல்லை யில்லா வெளி 

வானிலே 
நில்லாது சுழன்றோட நியமஞ் செய்தருள் நாயகன் , 
சொல்லாலு மனத்தாலுந் தொடரொணாத பெருஞ் 

ஜோதி 
( அல்லா, அல்லா , அல்லா! ) 


2. கல்லா தவ ராயினும் உண்மை சொல்லாதவராயினும் 
பொல்லாதவ ராயினும் தவமில்லாதவ ராயினும் 
நல்லாரை நீதியின்படி நில்லாதவ ராயினும் 
எல்லாரும் வந்தேத்து மளவில் யமபயங் கெடச்செய் 

(பவன் 

( அல்லா , அல்லா , அல்லா! ) 
எனக்கு முதல் முதல் இஸ்லாம் மார்க்கத்தில் 
அன்புண்டானதின் காரணம் பின் வருமாறு : 
பல வருஷங்களின் முன்பு நான் ஒரு ஆங்கிலேய 

( 90 ) 


இஸ்லாம் மார்க்கத்தின் மஹிமை 


பாண்டிதர் எழுதிய புஸ்தகமொன்றைப் படித்துக் 
கொண்டிருந்தேன் . அதில் முஹம்மது நபியின் சரித் 
திரத்தைக் குறித்த சில விஷயங்கள் காணப்பட்டன . 
அவற்றைப் படித்துப் பார்த்தபோது , , நான் அற்புத 
முண்டாய்ப் பரவசமடைந்தேன் . 

மக்கா நகரத்தில் , பூஜாரிகளின் ஸபை கூடியிருக் 
கிறது . பிரமாண்டமான ஸபை , நாட்டிலுள்ள பூஜாரி 
கள் அத்தனை பேரும் சேர்ந்து கூடும் வருஷாந்தக் 
கூட்டம் திருவிழாக் காலத்தை ஒட்டி நடந்தது ; 
முஹம்மது நபி மேற்படி பூஜாரிகளின் வம்சத்தில் 
பிறந்தவர். அரபி தேசத்து! ஜனங்கள் அந்தக் காலத் 
தில் விக்கிரஹாராதனையிலும் பல தேவ உபாஸனை 
யிலும் தற்காலத்தில் தணிந்த ஜாதி ஹிந்துக்கள் 
எத்தனை மூழ்கிக் கிடக்கிறார்களோ , அத்தனை மூழ்கிக் 
கிடந்தார்கள் . அவர்களிடையே முஹம்மது நபியின் 
குடும்பத்தார் கோவிற் குருக்களையும் பட்டர்களையும் 
ஒத்திருந்தனர் . இவர்களுடைய வைதிக கோஷ்டியின் 
ஸபைக்கு நடுவே முஹம்மது நபி எழுந்து நின்று 
சொல்லுகிறார் : - நான் அல்லாவை நேரே பார்த் 
திருக்கிறேன் . அவர் என்னைத் தமது முக்கிய பக்த 
ராகவும் பிரதிநிதியாகவும் நியமனம் செய்திருக்கிறார் ... 
நீங்கள் இனிமேல் அவரைத் தொழுங்கள் . அவரை 
மாத்திரம் தொழுதால் போதும் . கடவுள் ஒருவர் 
தான் இருக்கிறார் . பல ஈசுவரர் இல்லை . ஈசனைத் தவிர 
ஈசன் வேறில்லை . லா இலாஹா இல் அல்லா . அல் 

[ 91 ] 


கட்டுரைகள் : தத்துவம் 


லாவைத் தவிர வேறு அல்லா கிடையாது . 
பாஷையில் அல்லா என்ற பதத்திற்குக் கடவுள் என்று 
அர்த்தம் . ) அவர் நம்மைப்போல் தோலுடம்பும் 
கைகால் முதலிய உறுப்புக்களுமுடையவரல்லர் . அவ 
ரைச் சிலைகள் வைத்துத் தொழுவதிலும் அவருக்கு 
உங்களுடைய ஆகாரங்களை நைவேத்தியம் பண்ணு 
வதிலும் பயனில்லை . அவர் எல்லாவற்றையும்படைத்து 
எல்லாவற்றையும் இயக்கிக் காத்து எல்லாவற்றையும் 
வடிவு மாற்றிக் கொண்டிருக்கிறார் . அவர் எல்லாவற் 
றையும் தம்முடைய உடம்புகளாகவும் தம்முடைய 
ரூபங்களாகவு முடையவர் . அறிவுவடிவமாக நிற்பவர் . 
அருள் வடிவமாக நிற்பவர் . அவரை மனமாகிய கோயி 
லில் நிறுத்தி , வீரியம் பக்தி என்ற பூக்களால் அர்ச்சிப் 
பதே சரியான பூஜை , இடைவிடாமல் அசையாமல் 
அவரிடம் தீராத மாறாத பக்தி செலுத்துங்கள் . அவ் 
விதமான பக்தி " இஸ்லாம் " என்று சொல்லப்படும் . 
இந்த இஸ்லாமைத தரித்திருப்போர் நித்தியானந்த 
வாழ்க்கையாகிய முக்தி வாழக்கையை எய்துவார்கள் . 
ஆதலால் , நீங்கள் இந்தப் புராதனக் கிரியைகளையும் 
கொள்கைகளையும் விட்டுவிட்டு என் மதத்தில் சேர்ந்து 
அல்லாவின் திருவடி நிழலை அடைந்து வாழ முதற்பட்டு 
வாருங்கள் என்று முஹம்மது நபி யாண்டவர் 
திருவாய் மலர்ந்தருளினார் . 


இதைக்கேட்ட மாத்திரத்தில் அங்கிருந்த பெருச் 
சாளிக் குருக்களெல்லோரும் தங்கள் சிஷ்யர் ஸஹித 

[ 92 ) 


இஸ்லாம் மார்க்கத்தின் மஹிமை 


லா 


மாக முஹம்மது நபியைப் பரிஹாஸம் பண்ணினார்கள் . 
அந்த சமயத்தில் முஹம்மது நபி ( ஸல்லல்லாஹு அலை 
ஹிவஸல்லம் ) அவர்களின் மருமகனாகிய அலி என்பவர் 
எழுந்து “ மாமா , உங்கள் கொள்கையை யார் நம்பி 
னாலும் சரி, நம்பாவிட்டாலும் சரி , நான் நம்புகிறேன் . 

இலாஹா இல் அல்லா முகம்மதுர் ரஜூல் 
உல்லா, அல்லாவைத் தவிர வேறு கடவுளில்லை . 
அவருக்குச் சிறந்த நபி முஹம்மது " என்று பிரதிக் 
கினை செய்து கொடுத்தார் . இது ஒரு செய்தி . 

இரண்டாவது செய்தி , முஹம்மது நபியை தமது 
குமஸ்தாவாகப் பல வருஷம் வைத்திருந்த பிறகு 
அவருக்கு மாலையிட்டவராகிய கதீஜா பீவியம்மை 
அவருடைய மதத்தில் சேர்ந்து கொண்டது . ஒருவன் 
தான் நேரே கடவுளைத் பார்த்ததாகவும் அதினின்றும் 
தெய்வங்கள் தன்னிடத்தில் விளங்குவதாகவும் வெளி 
யூராரிடம் சொல்லி , அவர்களை நம்பும்படி செய்தல் 
எளிது . 

இரவு பகல் கூடவே யிருந்து, நீ நோய் 
வேதனை பொறுக்கமாட்டாமல் அழுவதையும் இன் 
னும் உன்னுடைய பல ஹீனங்கள் , அதைர்யங்கள் , 
அச்சங்கள் , அநீதிகள் , குரூரங்கள் , பொறாமைகள் , 
அதர்மங்கள் , குறைகள் எல்லாவற்றையும் ஸஹிப்போ 
ராகிய உன் சுற்றத்தாரும் , அத்யந்த நண்பர்களும் , 
பக்கத்து வீட்டாரும் உன்னைக் கடவுளின் அருளும் 
அம்சமும் அடைந்த மஹானென்று நம்பவேண்டு 
மானால் , நீ உண்மையிலேயே தெய்வத்தைக் கண்டால் 

[ 93 ) 


கட்டுரைகள் : தத்துவம் 


தான் முடியும் . மற்றபடி ஏமாற்றலினாலும் ; வேஷங் 
களாலும் , நடிப்புக்களாலும் இவர்களை நம்பும்படி செய் 
தல் சாத்தியமில்லை . இதுபற்றியே , இங்கிலீஷில் " எந்த 
மனிதனும் , தன் சொந்த ஊரில் தீர்க்கதரிசியாக 
மாட்டான் என்றொரு வசனம் சொல்லுகிறார்கள் . 


முஹம்மது நபியை முதல் முதல் அலியும் அதைக் 
காட்டிலும் ஆச்சர்யந் தோன்றும்படி , கதீஜாபீவியும் 
கடவுளின் முக்கிய பக்தரென்றும் , தெய்வ அருள் 
பெற்றவரென்றும் , பூமண்டலத்தில் கடவுளுடைய 
பிரதிநிதியாக அவதரித்த மஹானென்றும் அங்கீகாரம் 
செய்து 

கொணடதைக் கவனிக்குமிடத்தே, அவர் 
நிகரில்லாத ஞானி யென்பதும் பக்த குல சிரோமணி 
யென்பதும் மிகத் தெளிவாக விளங்குகின்றன . 


மக்கத்தில் முஹம்மது நபிக்கு அநேகர் சீடராகச் 
சேர்ந்து விட்டார்கள் . அவருடைய மதம் நாளுக்கு 
நாள் பிரபலமாகத் தொடங்கிவிட்டது . இதைக் கண்டு 
பழைய விக்ர ஹாராதனைக்காரருக்குப் பொறாமையும் 
அச்சமும் மிகுதிப்படலாயின . மக்கத்து அதிபதி , 
நபியவர்களையும் அவருடைய முக்கிய நண்பர்களையும் 
சீடரையும் பிடித்து சிறையிலிடும்படி , தன் சேவக 
ரிடம் கட்டளையிட்டான் . இந்தச் செய்தி நபி ஆண் 
டவனுடைய செவிக்கு எட்டி 

செவிக்கு எட்டி விட்டது . 
622 கி . பி . வருஷத்தில் நடந்தது . அப்பால் , சில 
நண்பரின் வேண்டுகோளுக்கும் அல்லாவின் உத்தர 

[ 94 ] 


இஸ்லாம் மார்க்கத்தின் மஹிமை 


வுக்கும் இணைந்த முஹம்மது ஒரே ஒரு சீடருடன் 
மதினாவுக்குப் புறப்பட்டார் . போகிற வழியில் காடு ; 
இவ்விருவரும் தனியே சென்று கொண்டிருந்தனர் . 
இவர்கள் ஊரை விட்டுத் தப்பிய செய்தியறிந்து , மக் 
கத்து அதிபதி இவர்களின் பின்னே ஒரு குதிரைப் 
படையை அனுப்பினான் . இவ்விருவரும் காட்டுவழி யே 
போகையில் , பின்னே குதிரைப்படை வரும் சத்தம் 
இவர்களுடைய காதிற்பட்டது . அங்கொரு புதருக் 
குள்ளே போய் பதுங்கிக் கொண்டார்கள் . திரைப் 
படையின் பாத ஒலி மிகவும் சமீபத்தில் கேட்டது . 
அப்போது நபியுடன் இருந்த சீடர் : - " ஐயோ, இனி 
என்ன செய்யப் போகிறோம் ? ஏது , நாம் தப்புவது 
கிடையாது . நம்மை இவர்கள் பார்த்துத் தான் போடு 
வார்கள் . மக்கத்திற்குப் போனால் நம்மை வெட்டிக் 
கொல்வார்களோ, தூக்குத்தான் போடுவார்களோ ! " 
என்று சொல்லிப் பலவாறு பரிதபிக்கலானான் . அப் 
போது முஹம்மது நபி ( ஸல்லல்லாஹு அலைஹி 
வஸல்லம் ) அவர் சொல்லுகிறா : 

“ கேளாய் , நண்பனே ; நான் இந்த உலகத்தில் 
அல்லாவின் காரியஸ்தனாக வேலை செய்து வருகிறேன் . 
அல்லாவினால் எனக்கு மானுஷ லோகத்தில்நிறை வேற் 
றும்படி விதிக்கப்பட்டிருக்கும் காரியங்களெல்லாம் 
நிறைவேறி முடியும்வரை , என்னை உலகத்து மன்னர் 
களெல்லோரும் ஒன்று கூடிக் கொல்ல விரும்பினாலும் 
எனக்கொரு தீங்கும் வரமாட்டாது . என் தலையில் 

[ 95 ] 


கட்டுரைகள் : தத்துவம் 


ஆயிரம் இடிகள் சேர்ந்து விழுந்தபோதிலும் எனக்கு 
மரணம் நேரிடாது . அல்லா ஸர்வ வல்லமையுடையவர் . 
அவருடைய சக்திக்கு மேற்பட்ட சக்தி இந்த ஜகத் 
தில் வேறில்லை . ஆதலால் எனக்கு பயமில்லை . என்னு 
டன் இருப்பதனால் உனக்கும் ஆபத்து வராது . நீயும் 
பயப்படவேண்டிய அவசியமில்லை என்றார் . 


அப்பால் அந்தக் குதிரைப் படை அவர்களைப் 
பாராமலே போய்விட்டது , 


இந்த சமாசாரத்தை நான் வாசித்துப் பார்த்த 
வுடனே , என் மனதில் முஹம்மது நபியிடமிருந்த 
மதிப்பு ஆயிரம் மடங்கு மிகுதியாயிற்று . ஸா தாரண 
காலங்களில் தைர்யத்துடனிருப்பது ஸுலபம் . ஆபத்து 
நேரே தலையை 

நோக்கி வரும்போது " கடவுள் 
துணை செய்வார் . எனக்கு பயமில்லை " என்று மனது 
டன் சொல்வோன் உண்மையான தெய்வ பக்தன் . 
தெய்வ பக்தி ஒன்றைத் தவிர வேறெந்த சக்தியும் மனி 
தக் குண்டின் முன்னே தைர்யம் கொடுக்காது . சீறி 
வரும் பாம்பை நோக்கி அஞ்சாமல் நகைக்கவல்ல 
தீரர் கடவுளின் கருணை பெற்றோரேயாவர் . மற்றப்படி 
வேறெந்த பலமும் அவ்விதமான தைர்யத்தைத் 
தராது . பாம்பென்றால் படையும் நடுங்கும் . இன் 
னும் , மதீனாவுக்கு நபி சென்ற பிறகு இதுவரைப் பல 
தடவைகளில் மக்கத்தாரின் கொரேஷ் படைகள் 
எதிர்த்து வந்தன.முஹம்மது நபியிடம் சேர்ந்தவர்கள் 

[ 96 ] 


இஸ்லாம் மார்க்கத்தின் மஹிமை 


தக்க ஸைன்யப் பயிற்சி பெறவில்லை . பயிற்சி பெற்று 
வந்த படைகளைப் பயிற்சியற்ற மனிதர்களைத் துணைக் 
கொண்டு முஹம்மது நபி வென்றார் . கலங்காத நெஞ் 
சுடைய ஞான தீரமும் அழியாத நம்பிக்கையும் அவ 
ரிடத்தே யிருந்தன . ஆதலால் அவருக்கு 

எடுத்த காரியம் யாவினும் வெற்றி 
எங்கும் வெற்றி எதனிலும் வெற்றி 
விடுத்ததாய் மொழிக் கெங்கணும் வெற்றி 
வேண்டு முன்னர் அருளினர் அல்லா . 

டையிடையே நான் என் மனத்திற்குள் முஹம் 
மது நபி ( ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ) அவர் 
களைப்பற்றிச் சித்திரம் போட்டுப் பார்ப்பது வழக்கம் . 
நடுப் பாலைவனத்தில் , நள்ளிரவிலே தனி மணல் வெளி 
யிலே , ஒட்டகையின்மீது தனியாக ஏறிக்கொண்டு 
போகிறார் . அல்லது , அங்கொரு குன்றின்மேல் ஏறி 
நிற்கிறார் . கேள்வியாலும் , நெடுங்காலத்து பக்தியா 
லும் , நிகரற்ற அன்பினாலும் , ஞானத்தாலும் பக்குவப் 
பட்ட இவருடைய ஹ்ருதயம் அப்படிப்பட்ட இடத் 
தில் அல்லாவை நாடுகிறது . வேறு நினைப்புக்கு இட 
மில்லை . அப்போது அங்கு ஞான வொளி வீசிற்று ; 
நபி அல்லாவைக் கண்டார் . சுகப் பிரம்ம ரிஷிக்கு 
நேர்ந்த அனுபவம் முஹம்மது நபிக்கு எய்திற்று . 

அங்கமே நின் வடிவமான சுகர் கூப்பிட நீ 

எங்கும் என் ஏன் என்ற தென்னே , பராபரமே 
என்று தாயுமானவர் பாடியிருக்கிறார் . 
7 

[ 97 ] 


கட்டுரைகள் : தத்துவம் 


இந்தக் கதை எப்படியென்றால் , சுகப் பிரம்மரிஷி 
காட்டு வழியாகப் போய்க் கொண்டிருக்கையில் கட 
வுளைப் பார்க்க 

வேண்டுமென்ற தாகமேலீட்டால் , 
கடவுளே கடவுளே என்று கதறிக்கொண்டு 
போனாராம் . அப்போது காட்டிலிருந்த கல் , மண் , 
மணல் , நீர் , புல் , செடி , மரம் , இலை , பூ , காய் , காற்று , 
ஜந்துக்கள் எல்லாவற்றினின்றும் , “ ஏன் , ஏன் என்ற 
மறுமொழி உண்டாயிற்று . அதாவது , கடவுள் ஞான 
மயமாய் எல்லாப் பொருள்களிலும் நிரம்பிக் கிடப்பதை 
முனிவர் கண்டார் 

என்பது 

இக்கதையின் 
பொருள் . முஹம்மது நபி மஹா ஸுந்தர புருஷர், 
மஹா சூரர் , மஹா ஞானி , மஹா பண்டிதர் , மஹா பக் 
தர் , மஹா லௌகீக தந்திரி . வியாபாரமானாலும் யுத்த 
மானாலும் முஹம்மது நபி கவனித்தால் , அந்த விஷயத் 
தில் வெற்றி மிகவும் உறுதி . ஆதலால் அவர் மிகவும் 
அபிமானிக்கப் பட்டார் . 


சுக 


எனினும் , புதிய மதமொன்று கொண்டு வந்ததி 
னின்றும் அவர் சுற்றத்தாரும் அத்யந்த நண்பர் 
களும் பகைமை செலுத்தலாயினர் . ஆனால் , நபி 
பொருட்டாக்க வில்லை , . முஹம்மது நபி ( ஸல்லல்லா 
ஹு அலைஹி வஸல்லம் ) அவர்கள் , உலகத்தின் 
பொது நன்மைக்கும் தர்மத்திற்கும் நீதிக்கும் ஸத் 
யத்திற்கும் அல்லாவிற்கும் முன்னே , தம்முடைய 
சொந்த ஸுகங்களையும் , ஸௌகர்யங்களையும் ,வாழ்வை 
யும் , செல்வத்தையும் , அதனால் விளையும் பெருமைகளை 

[ 98 ] 


இஸ்லாம் மார்க்கத்தின் மஹிமை 


யும் , இன்பங்களையும் , ரக்ஷணைகளையும் , உயிரின் பாது 
காப்பையுங்கூடச் சிறிய பொருளாகக் கருதினர். 


இவரிடத்தில் இத்தனை உறுதியான பக்தியிருப் 
பதை நோக்கியே , அல்லா இவரைத் தமக்கு மிகவும் 
பிரியமான நபியாகத் தெரிந்தெடுத்தார் . 


அரபியா தேசத்தில் மக்கா நகரத்தில் அப்துல்லா 
என்ற மஹானுக்கும் அவருடைய தர்ம பத்தினியாகிய 
ஆமீனாவுக்கும் குமாரராக கி . பி . 570 ம் ஆண்டில் நமது 
நபி ஜனித்தார் .. புஸ்தகப் படிப்பு கிடையாது . கேள் 
வியால் மஹா- பண்டிதரானார் ; ஸஹவாஸத்தால் 
உயர்ந்த ஞானியானார் ; நிகரில்லாத பக்தியால் அரச 
னும் , கலீபும் தீர்க்கதரிசியுமானார் . மக்கத்தில் பெருஞ் 
செல்வியாகிய கதீஜா பீவியையும் வேறு எட்டு ஸ்திரீ 
களையும் மணம் புரிந்தார் . தம்முடைய ஒன்பது பத் 
தினிகளிலே அபூ பக்கரின் குமாரியான ஆயிஷா பீவி 
யைப் பிரதான நாயகியாகக் கொண்டிருந்தார் . நாற் 
பதாம் ஆண்டில் தம்மை ஈசன் நபியாக்கி விட்டதாக 
உலகத்துக்குத் தெரிவித்தார் . கி.பி. 632- இல் இந்த 

இங்கு ஸ்ரீமான் சி . சுப்பிரமணிய பாரதி முஹம்மது 
நபியவர்களின் சரித்திரத்தை சுருக்கமாக எடுத் துரைத்தார் . 
ஆனால் ரவண ள முத்திரத்திலே இஸ்லாம் மதத்தின் மஹிமை 
யைக் குறித்து செய்த உபன்யாஸத்தில் அவ்விஷயம் சொல் 
லப்பட்டு ஏற்கனவே மித்திரனில் வெளிப்பட்டு இருப்ப 
தால் இங்கு மீண்டும் ப்ரசுரம் செய்யவில்லை . 

[ 99 ] 


கட்டுரைகள் : தத்துவம் 


மண்ணுலகை விட்டு முஹம்மது நபி வானுலகம் புகுந் 
தார் . 


மக்கத்தை விட்டு , இளைமையிலேயே இவர் வியா 
பாரத்துக்காக வெளி நாடுகளில் ஸஞ்சரிக்கும்படி 
நேர்ந்த ஸமயங்களில் , யூத கிருஸ்தவ பண்டிதர்களைக் 
கண்டு அவர்களுடைய மதக் கொள்கையைப்பற்றி 
விசாரணை செய்வது வழக்கம் . அதனின்றும் விக்ர 
ஹாராதனை விஷயத்திலும் பல தேவர் வணக்கத்தி 
லும் இவருக்குப் பற்றுதலில்லாமற் போக ஹேது 
உண்டாயிற்று . ஏகேசுவர மதத்தைக் கைக்கொண் 
டார் . யூதருக்கும் கிருஸ்தவருக்கும் பொதுவாகிய 
பழைய ஏற்பாடு " என்ற பைபிலின் பூர்வ பாகத்தை 
இவர் உண்மையாகவே அங்கீகாரம் செய்து கொண் 
டார் . கிருஸ்துவ நாதரையும் இவர் ஒரு சிறந்த 
நபியாகக் கொண்டார் ; கடவுளின் அவதாரமாக 
ஒப்புக்கொள்ள வில்லை . விக்ரஹங்களிடத்தே கடவு 
ளைக் காட்டி வணங்குதல் பொருந்தாத கார்யமென் று 
யூதருக்கும் கிருஸ்தவருக்கும் தோன்றியது போலவே , 
ஒரு மனிதன் பக்தி ஞானங்களில் எவ்வளவு சிறப் 
பெய்திய போதிலும் , அவன் கடவுளை நேருக்கு நேரே 
கண்டறிந்த வரையிலும் அதுபற்றி அவனை மிக 
உயர்ந்த பக்தனென்றும் முக்தனென்றும் போற்றலா 
மேயல்லாது , மனித வடிவத்தில் ஸாக்ஷாத் கடவுளையே 
சார்த்துதல் பொருந்தாதென்று முஹம்மது நபி எண் 

[ 100 ] 


இஸ்லாம் மார்க்கத்தின் மஹிமை 


ணினார் போலும் , இந்த அம்சத்தில் என்னுடைய 
சொந்தக் கருத்து பின் வருமாறு : 


இந்த உலகம் முக்காலத்திலும் உள்ளது ; இது 
அசைகிறது ; அண்டங்களாக இருந்து சுழன்றோடு 
கிறது ; காற்றாகத் தோன்றி விரைகின்றது ; மனமாக 
நின்று சலிக்கிறது ; ஸ்தூல அணுக்களும் ஸுக்ஷ்ம 
அணுக்களும் ஸதா மஹா வேகத்துடன் , மஹா மஹா 
மஹா மஹா வேகத்துடன் , இயங்கிய வண்ணமாகவே 
ருக்கின்றன . இந்த உலகத்திலிருந்து கொண்டு இதனை 
அசைக்கிற சக்தியையே கடவுளென்கிறோம் . எல்லாம் 
அவன் . உலகத்தின் செயல்களெல்லாம் கடவுளுடைய 
செயல்கள் . 


அவனுடைய நிஜ வடிவம் , அதாவது , பூர்வ வடி 
வம் யாது ? சைதன்யம் அல்லது சுத்தமான அறிவே 
கடவுளின் மூல ரூபம் . மனிதருடைய ஸாதாரணச் 
செயல்கள் யாவுமே கடவுளின் செய்கைகளே யன்றி 
வேறில்லை . எனினும் , ஜகத்தில் ஞான மயமான கட் 
வுள் எங்கும் நிரம்பிக் கிடப்பதை நேரே ஒருவன் 
கண்ட பிறகு , அந்த மனிதனுடைய செயல்களிற் பல , 
கடவுளின் நேரான கட்டளையின்படி செய்யப்படுகின் 

அப்படிப்பட்ட நிலைமையை யெய்தின மனி 
தனை நபி அல்லது தீர்க்கதரிசி என்கிறோம் . அப்பால் 
அல்லா , எப்போதுமே ஒருவனுடைய ஹ்ருதயத்தில் 
அந்தக்கரணத்துக்கு நன்றாக விளங்கும் வண்ணம் 

[ 101 ] 


றன . 


கட்டுரைகள் : தத்துவம் 


குடி புகுந்து கற்றறிந்தவனுடைய அறிவு முழுவதை 
யும் தாம் விலை கொடுத்து வாங்கிய கருவி போலே யாக் 
கிக் கொண்டு , புறச் செயல்களும் உலகத்தாருக்கு வழி 
காட்டிகளாகும்படி பரிபூர்ண சைதன்ய நிலையிலே 
நடத்திக் கொண்டு வரத் திருவுளம் பற்றுவராயின் , 
அப்படிப்பட்ட மனிதனைக் கடவுளின் அவதார 
மென்று சொல்லலாம் . ஆனால் , கிருஸ்து நாதர் இந்நிலை 
அடைந்ததாக முஹம்மது நபி நம்பவில்லைபோலும் . 
இது நிற்க. 

இஸ்லாம் மார்க்கத்தின் முதலாவது கலீபாவாக 
முஹம்மது நபி அரசாண்டார் . அவருக்குப்பின் அபு 
பகர் அந்த ஸ்தானத்தை ஐந்து வருஷம் வகித்தார் . 
அப்பால் ஏழு வருஷம் உமர் கலீபாவாக ஆண்டார் . 
அந்தக் காலத்திற்குப் பின்பு , முஸல்மான்களிலே , ஷியா 
ஸுந்நி என்ற இரண்டு பிரிவுகள் உண்டாயின . 

குரான் இஸ்லாம் மார்க்கத்திற்கு வேதம் . இதை 
முஹம்மது நபி தம்முடைய வாக்காகச் சொல்லவில்லை . 
கடவுளுடைய வாக்கு தேவதூதரின் மூலமாகத் தமக்கு 
எட்டியதென்றும் தாம் அதை ஒரு கருவிபோலே நின்று 
உலகத்தாருக்கு வெளியிடுவதாகவும் சொன்னார் . 


லோக குரு 


சென்ற ஜூன் மாதம் பன்னிரண்டாம் தேதி 
ஜப்பான் ராஜதானியாகிய டோக்கியோ நகரத்தில் 

[ 102 ] 


லோக குரு 


ஸாம்ராஜ்ய ஸர்வகலா சங்கத்தாரின் முன்பு ரவீந் 
திர நாதர் செய்த பிரசங்கம் பூமண்டலத்தின் சரித்தி 
ரத்திலே ஒரு புதிய நெறியைக் காட்டுவது . விவேகா 
நந்தர் செய்துவிட்டுப் போன தொழிலை வளர்ப்போரில் 
ரவீந்திரர் ஒருவர் . 

விவேகாநந்தர் ஆத்மாவின் பயிற்சியை மாத்தி 
ரம் காட்டினார் . ரவீந்திரர் , உலக வாழ்க்கையும் , 
உண்மையான கவிதையும் , ஆத்ம ஞானமும் ஒரே 
தர்மத்தில் நிற்பன என்பதை வெளி நாடுகளுக்குச் 
சொல்லும் பொருட்டாக பாரத மாதாவினால் அனுப் 
பப்பட்டிருக்கிறார் . 


பாரத தேசமே வோக குரு என்ற செய்தி 
ஏற்கெனவே பல ஜப்பானியப் பண்டிதருக்குத் தெரி 
யும் . எனினும் , நம்மவர் ஒருவர் நேரே போய் அந்த 
ஸ்தானத்தை நிலைநிறுத்துவதற்கு இதுவரை அவகா 
சப்படாமலிருந்தது . வங்காளத்து மஹா கவியாகிய 
ரவீந்திரநாத தாகூர் போய் அந்தக் குறையைத் 
தீர்த்து வைத்தார் . இந்தத் தொழிலுக்கு அவர் மிக 
வும் தகுதியுடையவர் . 

அவருடைய கவிதையின் 
கீர்த்தி பூமண்டல முழுதும் ஏற்கனவே பரவி யிருக் 
கிறது . உலகத்து மஹா கவிகளின் தொகையில் அவ 
ரைச் சேர்த்தாய்விட்டது . 

• கீதாஞ்சலி முதலாவதாக , அவர் இங்கிலீஷ் 
பாஷையில் மொழிபெயர்த்து வெளியிட்டிருக்கும் நூல் 

[ 103 ] 


கட்டுரைகள் : தத்துவம் 


கள் மிகவும் சிறியன ; பார காவியங்களல்ல , பெரிய 
நாடகங்களல்ல ; தனிப் பாடல்கள் சில காண்பித்தார் . 
உலகம் வியப்படைந்தது . நல்வயிர மணிகள் பத்துப் 
பன்னிரண்டு 

விற்றால் , லக்ஷக்கணக்கான பணம் 
சேர்ந்துவிடாதோ ? தெய்வீகக் கதையிலே பத்துப் 
பக்கம் காட்டினால் உலகத்துப் புலவரெல்லாம் வசப் 
படமாட்டாரோ ? 


கோபோ நகரத்தில் உயேனோ என்றதோர் பூஞ் 
சோலை யிருக்கிறது . அதனிடையே அழகான பெளத் 
தக் கோயில் ஒன்று இருக்கிறது . அந்தச் சோலையிலே 
குளிர்ந்த மரங்களின் நிழலில் பல ஜப்பானிய வித்வான் 
கள் கூடி அவருக்கு நல்வரவுப் பத்திரிகை படித்தார் 
கள் . ஜப்பானிய ஸாம்ராஜ்யத்தில் முதல் மந்திரியாகிய 
ஒகூமாப் பிரபு என்பவரும் , வியாபார மந்திரியாகிய 
ஸ்ரீமான் கோனோவும் , கல்வி மந்திரியாகிய பண்டித 
தகாத்தாவும் வேறு பெரிய கார்யஸ்தர்களும் 
அந்த சபைக்கு வந்திருந்தார்கள் . நல்வரவுப் பத்தி 
ரிகை வாசித்து முடிந்தவுடனே , ரவீந்திரநாதர் பின் 
வருமாறு வங்காளி பாஷையில் பேசலானார் : 
எனக்கு ஜப்பானிய பாஷை தெரியாது . இங்கிலீஷ் 
தெரியும் ; ஆனால் அது உங்களுடைய பாஷையன்று . 
உங்களிடம் அந்த பாஷை பேச எனக்கு ஸம்மதமில்லை . 
மேலும் , எனக்கே அது இரவல் பாஷை ; ஆனபடியால் 
ஸரளமாக வராது . ஆதலால் , வங்காளியிலே உங்க 
ளிடம் பேசுகிறேன் " என்றார் . பண்டித கிமுரா என்ற 

[ 104 ] 


லோக குரு 


ஜப்பானிய வித்வானொருவர் வங்கத்து மொழி தெரிந் 
தவராதலால் ரவீந்திர நாதரின் வார்த்தைகளை சபை 
யாருக்கு ஜப்பானிய பாஷையில் மொழிபெயர்த்துச் 
சொன்னார் . 


பின்பு , ரவீந்திர நாதர் பேசுகிறார் : - " கோபோ 
நகரத்தில் வந்து இறங்கியவுடனே எனக்கு ஜப்பான் 
விஷயத்தில் அதிருப்தியுண்டாய் விட்டது . எதைப் 
பார்த்தாலும் மேற்குத் தேசங்களின் மாதிரியாகவே 
யிருக்கிறது . ஜப்பானியர் தமது ஸ்வயமான தர்ம ஸம் 
பத்தை இழந்துவிடலாகாது " என்றார் . இந்தக் கருத் 
தின் விவரத்தைப் பின்னே நாம் படிக்கப் போகிற 
டோக்கியோ ஸர்வகலா ஸங்க உபந்யாஸத்திலே விஸ் 
தாரமாகக் காணலாம் . அப்போது மஹா மேதாவி 
யாகிய முதல் மந்திரி ஓகூமா எழுந்திருந்து ரவீந்திர 
ருக்கு நன்றி கூறினார் . ஸ்ரீமான் ஓகூமா கூறியது : 
எனக்கு இங்கிலீஷ் நேரே தெரியாது . இவர் வங்காளி 
பாலை பேசியதை நான் இங்கிலீஷ் என்று நினைத் 
தேன் . நல்ல தருணத்திலே இவர் நமது தேசத்துக்கு 
வந்தார் . நியாயமான எச்சரிக்கை கொடுத்தார்.நமது 
தேசத்தின்சித்த நிலை இப்போது இரண்டுபட்ட பாதை 
களின் முன்பு வந்திருக்கிறது . நமதறிவு எந்த வழியிலே 
திரும்புதல் தகும் என்பதை இப்போது நிச்சயிக்க 
வேண்டும் . இத் தருணத்தில் நமக்கு நல்வழி காட்டும் 
பொருட்டாக இந்த மஹான் தோன்றினார் " என்றார் . 

[ 105 ] 


கட்டுரைகள் : தத்துவம் 


டோக்கியோ 2.பந்யாஸத்தைப் பற்றி ஒரு தனிப் 
பகுதி எழுத வேண்டும் . 


அதன் ஸாராம்சம் : - உறங்கின ஆசியாவை ஜப் 
பான் எழுப்பிவிட்டது . அதன் பொருட்டு நாமெல் 
லோரும் ஜப்பானுக்கு நன்றி செலுத்த வேண்டும் . 
உறங்கும் பூமண்டலத்தை பாரத நாடு தலைமையாக 
ஆசியா எழுப்பிவிடப் போகிறது . இந்தக் கருத்தை 
ஜப்பானிய பண்டிதர் அந்நாட்டுப் பத்திரிகைகளில் 
அங்கீகாரம் செய்து கொண்டு மிகவும் அழகாக நன்றி 
வார்த்தைகள் சொல்லியிருக்கிறார்கள் . 


டோக்யோ ஸாம்ராஜ்ய கலாசங்கத்தில் பாரத் 
கவி ரவீந்திரர் செய்த ஆச்சரியமான பிரசங்கத்திலே 
அவர் சொன்ன தாவது : - " முதலாவது , உங்களுக்கு 
நன்றி சொல்லுகிறேன் . ஆசியா கண்டத்தில் பிறந்த 
எல்லா ஜனங்களும் உங்களுக்கு நன்றி செலுத்தக் 
கடன்பட்டிருக்கிறோம் . எல்லா பந்தங்களைக் காட்டி 
லும் இழிவான பந்தம் உள்ளச் சோர்வு . இதனால் 
கட்டுண்டவர் தந் நம்பிக்கை யில்லாதவர் . கேட்டீர் 
களா , சிலர் சொல்லுவதை : - ஆசியாக் கண்டம் பழ 
மையிருளில் மூழ்கிக் கிடக்கிறது ; அதன் முகம் 
பின்னே முதுகுப் புறமாக திருப்பி வைக்கப்பட்டிருக் 
கிறது " என்று . இப்படி வார்த்தை சொல்வோரின் 
பேச்சை நாமும் நம்பினோம் . சிலர் இதையே ஒரு 
தற்புகழ்ச்சி யாக்கி “ அப்படித்தான் ; நாங்கள் பழ 

| 106 [ 


லோக குரு 


மையிலே தானிருப்போம் , 
பெருமை என்றார்கள் . 


அதுதான எங்களுக்குப் 


" விஷயங்கள் 

ஸ்திதியில் இருக்கும் 
பொழுது நாமெல்லாம் ஒரு மோ ற நித்திரையில் 
வீழ்ந்திருந்த காலத்திலே , ஜப்பான் தனது கனவு 
நிலைமை நீங்கி எழுந்தது ; நடக்கத் தொடங்கிற்று : 
பூதாகாரமான அடியெடுத்து வைத்தது ; நிகழ் 
காலத்தை அதன் முடியிலேபோய்பற்றிக்கொண்டது . 
எல்லோரும் தட்டி யெழுப்புண்டோம் . 

பூமியின் 
மேலே , சில எல்லைக்குள்ளிருக்கும் சில தேசத்தாருக்கு . 
மாத்திரம் முன்னேற்றம் வசப்படாது என்ற மாயை 
போய்விட்டது . ஆசியா கண்டத்தில் பெரிய ராஜயங் 
கள் ஸ்தாபனம் செய்திருக்கிறோம் . பெரிய சாஸ்திரம் , 
கலை , காரியம் - எல்லாம் இங்கே தழைத்தன . உலகத்தி 
லுள்ள பெரிய மதங்களெல்லாம் இங்கே பிறந்தன . 
இந்த மனிதனுடைய சுபாவமே மதிச் சோர்வும் 
வளர்ச்சிக் குறையும் உண்டாகும் என்று சந்தேகப் 
படவேண்டாம் . 

பல நூற்றாண்டு நாம் நாகரீக விளக் 
கைத் தூக்கி நிறுத்தினோம் . அப்போது மேற்குலகம் 
இருளில் தூங்கிக் கொண்டிருந்தது . நமக்கு புத்தி 
யுண்டு . நம்முடைய புத்தி ஒரு நத்தைப் பூச்சியில்லை . 
நம்முடைய கண் மாலைக் கண்ணில்லை . 


ப 


ஆசியா ஜப்பானுக்குக் கொடுத்தது அந்தப் 
பயிற்சி , அந்தப் பயிற்சி 

[ 107 ) 


கட்டுரைகள் : தத்துவம் 


மன்று . 


ஜப்பான் இக்காலத்திலே புதியவளும் பழைய 
வளுமாக விளங்குகிறாள் . குல உரிமையால் கீழ்த் 
திசையில் நமது பழைய பயிற்சி அவளுக்குக் கிடைத் 
திருக்கிறது . மெய்யான செல்வமும் மெய்யான வலி 
மையும் வேண்டுமானால் , ஆத்மாவுக்குள்ளே நோக் 
கத்தை செலுத்த வேண்டும் என்று கற்பித்த பயிற்சி , 
ஆபத்து வரும்போ துபிரார்த்தனை தவறாதபடி காப்பாற் 
றும் பயிற்சி , மரணத்தை இகழச் சொல்லிய பயிற்சி , 
உடன் வாழும் மனிதனுக்கு நாம் எண்ணற்ற கடமை 
கள் செலுத்த வேண்டும் என்று தெளிவித்த பயிற்சி , 
கண்ட வஸ்துக்களிலே , அகண்ட வஸ்துவைப் பார் 
என்று காட்டிய பயிற்சி . இவ்வுலகம் ஒரு மூட யந்திர 

இதற்குள்ளே தெய்வ மிருக்கிறது ; இது 
யதேச்சையாக நிற்பதன்று ; கண்ணுக்கெட்டாத 
தொலையில் வானத்திலிருக்கவில்லை ; இங்கே இருக்கி 
றது அந்தத் தெய்வம் . இந்த ஞானத்தை உயர்த்திய 
பயிற்சி . அநாதியாகிய கிழக்கு திசையில் புதிய ஜப் 
பான் தாமரைப்பூவைப்போல் எளிது தோன்றிவிட் 
டாள் . 

பழைய மூடாசாரங்களை ஜப்பான் உதறித் 
தள்ளி விட்டாள் ; சோம்பர் மனதிலேதோன்றியவீண் 
பொய்களை மறந்து விட்டாள் ; நவீன யுகத்தின் ஸம் 
மானங்களை நிர்ப்பயமாகக் கேட்டாள் ; நவீன நாக 
ரீகப் பொறுப்புகளைத் தீவிரமாகவும் தகுதியாகவும் 
தரித்து வருகிறாள் . 

ஜப்பான் ஆசியாவுக்கு தைரியம் கொடுத்தது . 
“உள்ளே உயிர் இருக்கிறது . - நமக்குள் வலிமை யிருக் 

[ 108 | 


லோக குரு 


கிறது . 


மேல் தோல் தான் காய்ந்து போயிருக்கிறது . 
அதைக் கழற்றி யெறிந்துவிட்டு , அதற்கு அப்பால் , 
ஓடுகிற காலநதியிலே முழுகி ஸ்நானத்தைப் பண்ணி 
யெழ வேண்டும் . தற்காலத்துக்குப் பயந்து , முற்காலத் 
திலே போய் தலையை நுழைத்துக் கொள்ளுவோன் 
உயிரிருந்த போதிலும் செத்தவனுக்கு ஸமானமே . 
இது ஜப்பான் சொல்லிக் கொடுத்த விஷயம் . பழைய 
விதையிலே உயிர் ஸத்து நீங்கவில்லை . புதிய காலமா 
கிய வயலிலே நட வேண்டும் . இது ஜப்பான் சொல் 
லிக் கொடுத்த விஷயம் . 


ஜப்பான் பிறரைப் போல் வெளியபிநயம் காட்டி 
இந்தப் பெரிய ஸ்தானத்தை அடையவில்லை. பிறரைப் 
பார்த்து நாமும் அவர்களைப்போல் ஆகவேண்டுமென்று 
பாவனைகள் காட்டினால் , வலிமை யுண்டாகாது . பிற 
ரிடம் சாஸ்திர ஞானம் வாங்கிக் கொள்ளுதல் வெளி 
யபிநயம் அன்று . பிறர் கல்வியை நாம் வாங்கலாம் ; 
கோணல்களை வாங்கக்கூடாது . தேசத்தாருக்கென்று 
பிரிவுபட்ட தனித்தனி குணங்கன் பலவுண்டு . எல்லா 
தேசத்தாருக்கும் பொதுவான மானுஷீக குணங்கள் 
பலவுண்டு . பிறரிடம் ஒன்றை வாங்கிக் கொள்ளும் 
போது , ஸாவதானமாக வாங்கிக்கொள்ளவேண்டும் . " 


ரவீந்திர கவியின் உபந்யாஸத்தை ஜப்பான் 
தேசத்தார் மிகவும் பக்தியுடன் கொண்டாடுகிறார்கள் . 
பத்திரிகைகள் உயர்ந்த புகழச்சி பேசுகின்றன . நல்ல 

[ 109 ) 


கட்டுரைகள் : தத்துவம் 


காரியம் செய்தார் . இப்படியே இங்கிலாந்து முதலிய 
எல்லா தேசங்களிலும் போய் , பாரத தேசத்தின் 
அறிவு மஹிமையை மற்றொரு முறை விளக்கி வரும் 
படி . புறப்பட்டிருக்கிறார் போலும் . 


டோக்கியோ மானிச்சி என்ற ஜப்பானியப் பத் 
திரிகை சொல்லுகிறது : - " அறிவில் ஜப்பான் பாரத 
தேசத்திற்கு கடன் பட்டிருக்கிறது . ஜப்பான் நாகரீகம் 
பெறாதிருந்த காலத்தில் , பாரத தேசம் அதில் உயர்ந் 
திருந்தது . பாரத ஞானம் பூ மண்டலம் முழுதையும் 
தீண்டியிருக்கின்றது . ப்லாத்தோ வுக்கு உபதேசம் 
பாரத தேசத்திலருந்து கிடைத்தது . ஸ்வேதன் போர்க் 
ஷாபன் ஹோவர் என்ற பிற்காலத்து ஞானிகளும் 
பாரத தேசத்தின் அறிவுக்கு வசப்பட்டார் . 

பாரத 
நாகரீகம் நமக்குச் சீனா , கொரியா வழியாக வந்தது . 
நாம் இந்தியாவின் கடனைத் திரும்பக் கொடுக்கவேண் 
டும் . ரவீந்திர நாதரை நாம் மிகவும் கௌரவப்படுத்த 
வேண்டும் . 

“ யோர்த்ரை " என்ற ஜப்பானியப் பத்திரிகை 
சொல்லுகிறது : - உலக வாழ்க்கையும் கவிதையும் 
சுதி சேர்ந்து நிற்க வேண்டும் என்பது ரவீந்திரர் 
கொள்கை . ஜப்பான் பாரத நாட்டுக்கு மிகவும் அறி 
வுக்கடன் பட்டிருக்கிறது . 

இவ்வாறு ரவீந்திரருடைய பேச்சு வரும்போது , 
ஜப்பானியப் பத்திரிகைகள் தமது நாடு பாரத பூமிக்கு 

[ 110 ] 


லோக குரு 


அறிவு கடன்பட்டிருப்பதை நினைத்துக் கொள்ளுகின் 
றன . ரவீந்திரருடைய கீர்த்தி உலகத்தில் அதிகமாக 
பரவி ஏறக்குறைய நான்கு வருஷங்களாகவில்லை . 
இந்த நான்கு வருஷங்களுக்குள் , ஜப்பான் தேசத்தில் 
ஸம்ஸ்கிருத இலக்கண புஸ்தகங்கள் எப்போதைக்காட் 
டிலும் அதிகமாக விலையாகின்றனவாம் . பாரத தேச 
மே லோக குரு என்பதை உலகத்தார் அங்கீகாரம் 
செய்வார்கள் . நாம் போய் நினைப்பூட்ட வேண்டும் . 

பாரத பூமி உலகத்தாருக்கு எவ்விதமான ஞானத் 
தைக்கொடுத்துப் புகழைக் கொள்ளு 

மென்பதை 
விளக்குவதற்கு 

முன்பாக , 

சாஸ்திர ( ஸயின்ஸ் ) 
வார்த்தை ஓரிரண்டு சொல்லி முடித்து விடுகிறேன் . 
செடியின் நாடி மண்டலம் மனிதனுடைய நாடி மண் 
டலத்தைப் போலவே உணர்ச்சித தொழில் செய் 
கிறது என்பதை உலகத்தில் சாஸ்திர நிரூபணத்தால் 
ஸ்தாபனம் செய்தவர் நமது ஜகதீச சந்திர வஸு . 
உலோகங்களிலும் இவர் பல புதிய சோதனைகள் 
செய்திருக்கிறார் . ஒளி நூ லில் மஹா வித்வான் . தந்தி 

தூரபாஷைக் கருவியை மார்க்கோனி 
பண்டிதர் உலகத்துக்கு வழக்கப்படுத்து முன்பே ,, 
ஜகதீச சந்திரர் அந்த விஷயத்தைப் பற்றி துல்யமான 
ஆராய்ச்சிகள் 

முடித்திருந்தார் . 

செடி 
களுடைய ப்ராணனில் நாடியு ணர்ச்சி யெங்ஙனமெல் 
லாம் தொழில் செய்கிறது என்பதைக் கண்டு பிடித் 
ததே , இவர் மனித சாஸ்திரத்துக்கு இதுவரை செய் 

[ 111 ] 


யில்லாத 


செய்து 


கட்டுரைகள் : தத்துவம் 
திருக்கும் உபகாரங்களில் , பெரிது . இப்போது சில 
வருஷங்களாக ஐரோப்பாவிலும் 

மெரிக்காவிலு 
முள்ள பண்டி தக் கூட்டத்தார் ஜகதீச வளுவினிடம் 
மிகுந்த மதிப்பு பாராட்டி 

பாராட்டி வருகின்றனர் ; நல்ல 
புகழ்ச்சி கூறுகின்றனர். நவீன சாஸ்திர ஆராய்ச் 
சிக்கு மிகவும் நுட்பமான கருவிகள் வேண்டும் ஜகதீச 
வஸுவீன் ஆராய்ச்சிக் கருவிகள் கல்கத்தாவில் 
நமது தேசத் தொழிலாளிகளாலே செய்யப்படுவன. 
ஐரோப்பிய ராஜதானிகளிலே இத்தனை நேர்த்தியாக 
அந்தக் கருவிகளைச் செய்யத்தக்க தொழிலாளிகள் 
இல்லை , 

ஆகையால் அங்குள்ள பண்டிதர்கள் புதிய 
வழியில் செடியாராய்ச்சிக்கு வேண்டிய கருவிகளை 
யெல்லாம் கல்கத்தாவிலிருந்துவரவழைத்துக்கொள்ளு. 
கிறார்கள் . 

சாஸ்திரம் பெரிது . சாஸ்திரம் வலியது . அஷ்ட 
மஹா சித்திகளும் சாஸ்திரத்தினால் ஒரு வேளை மனித 
னுக்கு வசப்படலாம் . பூர்வ காலத்தில் பலவகைக் 
கணித சாஸ்திரங்களும் இயற்கை நூல்களும் பாரத 
நாட்டிலேதான் பிறந்த பின்பு உலகத்தில் பரவியிருப் 
பதாகச் சரித்திர ஆராய்ச்சியிலே தெரிகிறது . 
போது “ ஸயின்ஸ் ” பயிற்சியில் இவ்வளவு தீவிரமாக 
மேன்மை பெற்று வருகிறோம் ; காலக்கிரமத்தில் 
தலைமை பெறுவோம் . 

இனிமேல் , கதையை சுருக்கிவிடவேண்டும் ; 
வருங்காலத்தில் உலகத்துக்கு பாரத தேசம் என்ன 

[ 112 ] 


லோக குரு 


உன் 


பாடம் கற்பிக்கும் ? எதனால் இந்நாடு லோககுரு ஆகும் ? 
லகத்திற்கு நாம் கற்றுக்கொடுக்கப் போவது கர்ம 
யோகம் . கடமையைச் செய்து , தவறாதபடி செய்து , 
இன்பத்தோடிருக்க வழி எப்படி ? யோகமே வழி . 
" யோகமாவது செய்கைத்திறமை " என்று பகவான் 
கீதையிலே சொல்லுகிறார் . பூமண்டலத்துக்கு யோகம் 
நாட்டுவோம் . 


சென்னைக் கிருஸ்துவ கலாசாலையில் டாக்டர் 
மில்லர் என்றொரு பாதிரியிருந்தார் . அவர் நல்ல 
புத்திசாலி என்று பெயரெடுத்தவர் . அவர் ஹிந்து 
மதத்தைப் பற்றிப் பேசும்போது , கடவுளின் அந்தர் 
யாமித் தன்மையை மற்றெல்லா மதங்களைக் காட்டி 
லும் ஹிந்து மதத்திலேதான் தெளிவாகக் காட்டி 
யிருக்கிறார்களென்று சொல்லியிருக்கிறார் . சாதாரணப் 
பாதிரி , கொஞ்சம் புத்திசாலியாகையால் இதைத் 
தெரிந்து கொண்டார் . கடவுள் சர்வாந்தர்யாமி என் 
பது எல்லா மதங்களிலுமுண்டு . ஆனால் இங்கேதான் 
அதைத் தெளிவாகச் சொல்லுகிறோம் . பிற மதங்களில் 
தெளிவில்லை . 

அந்தர்யாமி - உள்ளே செல்வோன் . உள்ளே 
நிற்போன் . உள்ளே செல்வோன் என்பது தாதுப் 
பொருள் . உள்ளே நிற்போன் என்பது வழக்கப் 
பொருள் . 
" தெய்வம் எதற்குள்ளேயும் நிற்கிறது என்று 

[ 113 ] 


த . 8 


கட்டுரைகள் : தத்துவம் 


சாதாரணமாக எல்லோரும் சொல்லுகிறார்கள் . இதன் 
அர்த்தத்தை அவர்கள் நன்றாக மதியினாலே பற்றிக் 
கொள்ள வில்லை. “ தூணிலும் இருப்பான் , துரும்பிலும் 
இருப்பான் . " 

ஆம் , அதன் பொருள் முழுதையுங் கண்டாயா ? 
சாத்தன் எழுதுகிறான் , கொற்றன் எழுதச் சொல்லு 
கிறான் . எழுதுவோன் , எழுதுவிப்போன் இரண்டும் 
தெய்வம் . பன்றி சாகிறது ; பன்றியாக இருந்து 
சாவது தெய்வம் . எதனிலும் உள்ளே நிரம்பிக்கிடக் 
கிறது என்றால் , செய்கையெல்லாம் அதனுடையது 
என்று அர்த்தம் . 

இயற்கையின் குணங்களால் செய்கையெல்லாம் 
நடப்பன . அகங்காரம் கொண்ட மூடன் நான் செய் 
கிறேன் என்று நினைத்துக் கொள்ளுகிறான் " என்று 
பகவத் கீதையிலே பகவான் சொல்லுகிறான் .செய்கை 
கள் எல்லாம் பரமாத்மாவின் செய்கைகள். அவனன்றி 
ஓர் அணுவும் அசையாது . என் செயலாவது 
யாதொன்றுமில்லை . 

நமக்குப்பொறுப்பில்லை , தொல்லையில்லை, செய்கை 
யில்லை ; கடமை மாத்திரம் உண்டு , 

கடமையில் உனக்கு அதிகாரம் , பயனிலே 
இல்லை என்பது கீதை . செய்கையில்லாது நீங்கிவிடு 
வது என்றால் , சோம்பேறியாய்விடுதல் என்று அர்த்த 
மில்லை . பகவத் கீதை மூன்றாம் அத்தியாயத்தை ஒவ் 

[ 114 ] 


லோக குரு 


வொரு ஆர்யனும் தினம் மூன்று வேளை வாசிக்க 
வேண்டும் . 

முதலாவது விஷயம் : - ஒருவிதமான செய்கையு 
மில்லாமல் சும்மாயிருப்பது இவ்வுலகத்தில் எப்பொழு 
தும் சாத்தியப்படாது . நீ விரும்பினாலும் விரும்பா 
விட்டாலும் , உன்னை எப்போதும் பிரகிருதி செய்கை 
யிலே புகுத்தி ஆட்டிக்கொண்டிருக்கிறாள் . உன்னிஷ் 
டப்படி யெல்லாம் நடக்கவில்லை . நீ இஷ்டப்படுவதே 
மழை பெய்வதைப்போல் இயற்கையிலேயே விளையும் 
செய்கை . சித்தமே ஜடம் . 

இரண்டாவது விஷயம் : - நான் பிரிவில்லை 
என்று கண்டு , தெய்வமே உள்ளதாகையால் அதற்கு 
சேவகமாக உலகத் தொழில்களை பிழையில்லாமல் 
செய்து கொண்டு வரவேண்டும் . கடமையைத் தவிரு 
வோன் விடுதலை பெற்றவன் அன்று . விடுதலையின் 
தலைமேலே ஒரு கடமை நிற்கிறது . தெய்வத்துக்கே 
கடமையுண்டு. பகவான் கர்மயோகி . ஸந்யாஸம் 
அவசியமில்லை . பெண்டு பிள்ளைகள் பொய்யில்லை. மற்ற 
மனிதர்கள் மண் கட்டிகள் அல்லர் . அவர்களுக்கு நாம் 
செலுத்தவேண்டிய கடமைகள் உண்டு . 

கடமை செய்யாதவன் வயிறு பிழைப்பதே நடக் 
காது என்று கிருஷ்ணன் அழுத்திச் சொல்லுகிறார் . 

இவ்வுலகத்துச் செய்கைகளுக்கு நாம் பொறுப் 
பில்லை என்று எல்லாச் செயல்களையும் ஈசனுக்கு அர்ப் 

[ 115 ] 


கட்டுரைகள் : தத்துவம் 


பணம் செய்துவிட்டோர் சோம்பேறிகளாய் பிறருக்கு 
எவ்விதப் பயனும் இல்லாமல் வெறுமே பிறர் போடும் 
தண்டச்சோறு தின்று கொண்டிருக்கும் துறவு 
நிலையிலே போய்ச் சேரும்படி நேரிடும் என்று சில 
புத்திமான்கள் பயப்படுகிறார்கள் . அப்படிப் பயப்பட 
இடம் இல்லை என்பதை வற்புறுத்திக் காட்டும் 
பொருட்டாகவே , நான் இந்த வார்த்தையை இத்தனை 
விஸ்தாரப் படுத்துகிறேன் . 


தெய்வமே துணை என்று இருப்போர் ஓயாமல் 
தொழில் செய்து கொண்டிருப்பார்கள் . தெய்வ 
பக்தி உண்மையானால் , பரோபகாரம் அங்கே யிருக் 
கும் . 

பரோபகாரம் இல்லாத இடத்தில் , தெய்வ 
பக்தி வேஷத்தைத் தவிர வெறொன்றுமில்லை . 


ஆங்கிலேயர் , பிராஞ்சியர் , ருஷியர் , பெல்ஜியர் , 
செர்வியர் , யுனை டெட் ஸ்டேட்ஸ்காரர் , இத்தாலியர் , 
ஜப்பானியர் , மாண்டி நீக்ரோவர் ,அல்பானியர் . போர்ச் 
சுகேசியர் , ருமானியர், க்யூபா நாட்டார் , பனாமர் , 
கிரேக்கர் , சீய நாட்டார் ஆகிய பதினாறு தேசத்தாரும் 
ஜர்மனிக்கும் அதனுடன் சேர்ந்த ஆஸ்திரியா , 
துருக்கி , பல்கேரியா தேசத்தாருக்கும் விரோதமாக 
போர்புரிந்து வருகிறார்கள் . மேன்மேலும் நம்முடைய 
நேசக் கட்சியாருக்குத் தான் துணை சேருகிறதே 
ஒழிய , ஜெர்மனிக்குப் புதிய துணை கிடையாது , மேற் 
கூறிய பதினாறு தேசங்களைத் தவிர , சீனா , ப்ரஜீல் , 

[ 116 ] 


லோக குரு 


பொலீவியா , க்வாடிமாலா , ஹொண்டூராஸ் , நிக 
ராகுவா , லிப்ரியா , ஹெய்தி , ஸாண்டோமிங்கோ 
முதலிய நாட்டார் மேற்படி ஜர்மனியருடன் தூது 
சம்பந்தங்களை நீக்கி தமது விரோதத்தை உணர்த்தி 
யிருக்கிறார்கள் . 
இத்தனைக்கும் பயப்படாமல் 

அந்த 

மானங் 
கெட்ட ஜர் மனிக்காரப் பயல்கள் நேசக்கட்சியாரு 

நியாயங்களைக் காட்டிலும் தங்களுடைய 
இரும்பு வலிமையே பெரிய வலிமை என்று எண்ணி 
வீண் இறுமாப்புக் 

கொண்டு சண்டை நடத்திக் 
கொண்டு வருகிறார்கள் . 


டைய 


. 


இன்றைக்கானாலும் , நாளைக்கானாலும் , நாளைன் 
றைக்கானாலும் , ஒரு மாசம் சென்றாலும் , ஒரு வரு 
ஷம் சென்றாலும் , என்றைக்கானாலும் , ஜர்மனியை 
நம்மால் தோற்கடிக்க முடியுமாதலால் , ருஷ்யாவில் 
கோன்ஸ்கியை நீக்கி அதிகாரம் பெற்றிருக்கும் மாக்ஸி 
மிஸ்த் கட்சியார் ஜர்மனியுடன் தனி சமாதானமும் 
பேசத் தொடங்கியிருப்பது பெரிய காரியமில்லை . நாம் 
கடைசி ஆள் , கடைசி ரூபாய் மிஞ்சும் வரை போரை 
நிறுத்த மாட்டோம் என்ற ஒரே உறுதியுடன் மிஸ் 
டர் லாயிட் ஜார்ஜ் முதலிய நேசக் கட்சி மந்திரிகள் 
பேசுகிறார்கள் . 


இதனிடையே , நேசக் கட்சியார் இந்தப் போரை 
நடத்தி வரும் நோக்கந் தான் யாதோ ? என்று கேட் 

[ 117 ] 


கட்டுரைகள் : தத்துவம் 


டால் , ஒரு ஜாதியாரை மற்றொரு ஜாதியார் தம் இஷ் 
டப்படி அந்தந்த தேசத்தாரால் ஆளப்பட வேண்டு 
மென்ற கொள்கையை நிலை நிறுத்தும் பொருட்டாக 
வும் சண்டை போடுகிறோம் என்று நேசக்கட்சி மந் 
திரிகளும் ப்ரசிடென்ட்மார்களும் , பத்திராதிபர்களும் , 
சென்ற மூன்று வருஷங்களாக தினம் மூன்று முறை 
ஓதிக் கொண்டிருக்கிறார்கள் . 


இந்த வார்த்தையைக் கேட்டவுடன் பாரத புத் 
திரராகிய ஹிந்து முஹமதியர்கள் மிகுந்த மகிழ்ச்சி 
கொண்டு , " சபாஷ் ! நேசக் கட்சியாருக்கும் நமக்கும் 
ஒரே நோக்கம் . நம்முடைய தேசத்தில் ஆங்கிலேயர் 
தம் இஷ்டப்படி அரசு செலுத்தும் முறைமையை 
மாற்ற வேண்டும் என்றே நாமும் முயற்சி செய்து 
வருகிறோம் . ஏற்கனவே , இங்கிலாந்தும் நம்முடைய 
கொள்கையை தழுவி விட்டதாகச் சொல்லுகிறபடி 
யால் , இங்கிலாந்து கஷ்ட தசையிலிருக்கும் இத் தரு 
ணத்தில் நாம் இங்கிலாந்துக்கு இடையூறு செய்யாமல் 
இங்கிலாந்துக்கு நம்மால் இயன்ற உதவி செய்ய வேண் 
டும் " என்று தீர்மானம் செய்து கொண்டார்கள் , 


பாரத தேசத்தாரில் லட்ச லட்சமான ஜனங்கள் 
இந்தப் போரில் மடிந்து ஆங்கிலேயருக்கு உதவி புரிந் 
தோம் . கோடானுகோடி திரவியத்தைக் கொடுத்து 
வருகிறோம் . இன்னும் சேனையில் ஆள் சேர்த்துக் 
கொண்டிருக்கிறோம் . எனவே , நாம் வாய் திறந்து 

[ 118 ] 


லோக குரு 


கேட்டால் , இங்கிலாந்து நமக்கு இப்போது சுயராஜ் 
யம் கொடுக்கும் . நம்மை ஏமாற்றாது . இந்தச் சம 
யத்தில் , நாம் இத்தனை உதவி செய்யும் போது , காங்கி 
ரஸ் முஸ்லீம் சபையார் சொல்வதை நாம் சரி என்று 
நினைக்கவில்லை . சண்டைமுடியுமுன்பாக இப்பொழுதே 
கைமேலே சுயராஜ்யம் வேண்டும் என்று நம்மவர் 
கேட்க வேண்டும் என்று நான் சொல்லுகிறேன் . 
சண்டை முடிந்த பிறகு சுயராஜ்யம் போதுமென்று 
எதிர்பார்த்துக் கொண்டிருந்தால் , அது கிடைப்பது 
அரிதாகும் . இப்பொழுதே ஏன் கொடுக்கும்படி கேட் 
கக் கூடாது ? அயர்லாந்து தேசத்தில் சண்டை முடியு 
முன்பாகவே ஸ்வராஜ்யம் கொடுப்பதற்குரிய முறை 
மைகளைப்பற்றி ஆலோசனை செய்வதற்காக ஒரு சபை 
நடந்து வருகிறது . அதில் ஸகல கட்சியாரும் சேர்ந் 
திருக்கிறார்கள் . அதுபோலவே , இந்த தேசத்திற்கும் 
ஒரு சபை ஏற்படுத்த வேண்டும் ; அதில் இங்கிலீஷ் 
பிரதிநிதிகள் பாதித்தொகை , பாரதப் பிரதிநிதிகள் 
பாதித்தொகையாக இருந்து நடத்த வேண்டும் . அவ் 
விதமான சபையை மந்திரி மாண்டேகு இந்த தேசத் 
தில் இருக்கும்போதே நியமிக்க வேண்டு மென்று நம் 
மவர் கிராமந்தோறும் சபைகள் கூடி கூ ! கூ / என்று 
பெரிய சப்தம் போடவேண்டும் . திராவிடக் கட்சியார் 
என்றும் , இஸ்லாமியக் கட்சியார் என்றும் யாரோ சிலர் 
செய்யும் பொய் மேளக் கச்சேரியை நாம் இகழ்ந்து 
நகைத்து , காங்கிரஸ் முஸ்லீம் சங்கங்ளே தேசத்துக் 

[ 119 ] 


கட்டுரைகள் : தத்துவம் 


குப் பொது என்பதை ஒரே வார்த்தையாக எங்கும் 
நிலை நிறுத்த வேண்டும் . காங்கிரஸ் முஸ்லீம் சபை 
களை எதிர்த்து , நமக்கு சுயராஜ்யம் வேண்டாமென்று 
சொல்லும் ஸ்வதேச விரோதிகளை அடக்கிவிட்டு , 
நாம் இப்போதே ஸ்வராஜ்யம் கேட்கும்படி. நமது 
பிரதிநிதிகளாகிய காங்கிரஸ் முஸ்லீம் சபையாரைத் 
தூண்டவேண்டும் . 

மந்திரி மாண்டேகு சென்னைக்கு வந்திருப்பதால் , 
இந்தச் சத்தம் கிராமங்களில் இடிமுழக்கம் போலே 
நடைபெற்று வரவேண்டும் . 

ஜனங்களே / உடனே சுயராஜ்ய ஸ்தாபன சபைக் 
கூட்டும்படி இரைச்சல் போடுங்கள் . அழுத பிள்ளை 
பால் குடிக்கும் . 


அடங்கி நட 
[ வங்க பாஷையில் ஸ்ரீமான் ஸர் . ரவீந்திரநாத் 
தாகூர் அவர்களால் எழுதப்பெற்று , மாடர்ன் ரிவியூ 
பத்திரிகையில் ஆங்கிலத்தில் மொழி பெயர்க்கப்பட்டு , 
அதனின்றும் ஸ்ரீமான் சி . சுப்பிரமணிய பாரதியாரால் 
மொழிபெயர்க்கப்பட்டது . ) 

மழை கொஞ்சம் தூற ஆரம்பித்தால் , எங்கள் சந் 
திலும் , அதுபோய்ச் சேரும் சித்பூர் ரஸ்தாவிலும் நீர் 
வெள்ளமாய் விடுகிறது . நான் தலை நரைத்த கிழவனாய் 
விட்டேன் . சிறுபிராய முதல் இதுவரை , ஒரு முறை 

[ 120 ] 


அடங்கி நட 


கூடத் தவறாமல் , வருஷந்தோறும் இப்படி நடப்பதைப் 
பார்க்கும்போது , இவ்வுலக வாழ்க்கையில் நீரில் பாதி , 
நிலத்தில் பாதி குடியிருக்கும் ஜந்துக்களுக்குள்ள 
யோக்யதை தான் நமக்கும் இருக்கிறதென்ற எண் 
ணம் என் மனதில் அடிக்கடி உதிப்பதுண்டு . 

இங்ஙனம் அறுபது வருஷங்கள் ஆய்விட்டன. 
இதற்கிடையே உலகத்தில் நடந்த மாறுதல்கள் பல . 
கலியுகத்தின் குதிரையாக இருந்த நீராவியை இப் 
போது மின்சார சக்தி கண்டு நகைக்கிறது . கண்ணுக் 
கெட்டாதிருந்தது பரமாணு . இப்போது மனதுக் 
கெட்டா திருந்த சித்தாந்தம் உண்டாயிருக்கிறது.சாகப் 
போகிற எறும்பைப்போல் மனிதன் சிறகு முளைத்துப் 
பறக்கிறான் . வானத்தில் இடம் , உனக்கா எனக்கா 
என்று நீதிஸ்தலத்திற்குவியாஜ்யங்கள் விரைவாகவரக் 
கூடிய காலத்தை வக்கீல்கள் எதிர்பார்க்கிறார்கள் . ஒரே 
நாள் இரவில் சீனர் எல்லோரும் பன்றிக் குடுமி யை 
நறுக்கி எறிந்தனர் . ஐந்நூறு வருஷத் தாவுதலை ஜப் 
பான் ஐம்பது வருஷத்தில் தாவிவிட்டது . 

ஆனால் , 
இந்தச் சித்பூர் ரஸ்தாவில் மழை பெய்தால் சேறு 
உண்டாகாமற் செய்ய வழியில்லை . அதன் ஸ்திதிக்கு 
மாறுதல் இல்லை . காங்கிரஸ் என்ற பெயர் உண்டாவ 
தற்கு முன்பு நமது ஜாதிப்பாட்டு எத்தனை சோகமா 
யிருந்ததோ, அத்தனை சோகமாகத் தான் இப்போது 
ஸ்வராஜ்யம்நெருங்கி வரும் தருணத்திலும் இருக்கிறது . 
குழந்தைப் பிராயமுதலாகவே நாம் பழகி விட்ட 

[ 121 ] 


கட்டுரைகள் : தத்துவம் 


படியால் , இதெல்லாம் நமக்கு ஆச்சரியமாகத் தோன்ற 
வில்லை . ஆகவே , கவலை ஏற்படவில்லை . தண்ணீர் தங்கி 
ஓயாமல் செப்பனிட்ட ட்ராம் தண்ட வாளத்தில் என் 
னுடைய வண்டிச் சக்கரம் போகும்போது , எனக்கு 
மறதி தெளிந்து , ஜனங்களின் போக்குக்கும் நீரோட் 
டத்துக்கும் சண்டை உண்டாய் அதிலிருந்து அழுக் 
குத் தண்ணீர் என்மேல் வந்து தெரிக்கும் செய்தியிலே 
புத்தி செல்லுகிறது . இதை நாம் ஏன் பொறுக்கி 
றோம் ? என்று சிறிது காலமாக எனக்கொரு யோசனை 
உண்டாய் வருகிறது . 

இதைப் பொறுக்க வேண்டுமென்று கட்டாய 
மில்லை . பொறுக்கக் கூடாதென்று தீர்மானிப்பதால் 
அனுகூலமுண்டு . அதற்கு ஐரோப்பியர்கள் வாஸம் 
செய்கிற சௌரிங்கி ரஸ்தா சாக்ஷி , அந்த ரஸ்தாவில் 
முக்கால் பங்குக்குமேலே ட்ராம் தண்டவாளத்தைப் 
போட்டு , அதில் முடிவில்லாமல் யானை நடை யில் செப் 
பனிட்டுக் கொண்டிருந்தால் அந்த வீதியார் ட்ராம்வே 
அதிகாரிகளுக்கு ஊணுறக்கம் இல்லாதபடி செய்து 
விடுவார்கள் . நாமோ , கீழ்ப்படிதலாகிய குணமேவடி 
வெடுத்து வந்திருப்பதால் , எதையும் திருத்த முடியு 
மென்பதை நம்மால் நம்பமுடியவில்லை . இதனால் நமது 
கன்னத்தில் கண்ணீர்ப் பெருக்கும் நமது வீதியில் 
ஜலதாரைப் பெருக்கும் தீர இடமில்லை. இதுஸாமான்ய 
விஷயமன்று . எதிலுமே நமக்கு நாம் நாயகர் 
என்ற எண்ணம் நமக்கு ஏற்படவில்லை . 

[ 122 ) 


அடங்கி நட 


கண்ணாடி மூடிக்குள்ளே தண்ணீர் விட்டு அதில் 
வளர்க்கப்பட்ட பொன்னிற மீன்கள் , கண்ணாடியைத் 
தண்ணீர் என்று நினைத்து அதில் வந்து மோதிக் 
கொள்ளுமாம் ; பிறகு பெரிய தொட்டியில் கொண்டு 
போட்டாலும் தண்ணீரைக் கண்ணாடி என்று நினைத் 
துப் பயந்து பழைய எல்லைக்குள்ளே சுற்றுமாம் . அது 
போல தலை உடைந்து போமோ என்கிற பயம் நம் 
முடைய எலும்புக்குள் ஊறிக் கிடக்கிறது . 


மஹாபாரதத்தில் , அபிமன்யு பகைவரின் வ்யூகத் 
துக்குள் நுழையக் கற்று மீளுவதைக் கற்காமல் மாண் 
டதுபோலே , நாமும் பிறவி முதல் கட்டுப்படக் கற்று 
அவிழ்க்கக் கல்லாமல் , நமக்கு நேரிடும் சகல விபரீதங் 
களுக்கும் தலை குனிகிறோம் . 

மனிதருக்கும் , நூல்களுக்கும் , திசைகளுக்கும் , 
எல்லைகளுக்கும் , கற்பனைத் தடைகளுக்கும் தலை 
குனிந்து பல தலை முறையாய் வழக்கமாய்விட்டபடி 
யால் , எந்தத் துறையிலும் நாமாக ஒன்று செய்ய 
முடியும் என்கிற உண்மை நம் முகத்தின் முன்னே 
நின்றாலும் , கண்ணுக்குத் தெரியாமல் போகிறது . 
ஐரோப்பிய மூக்குக்கண்ணாடி போட்டுக் கொண்டா 
லும் நமக்குத் தெளிவுண்டாக வில்லை . 


தனக்குத்தானே 

நாயகனாயிருக்கும் உரிமை 
எல்லா மனித உரிமைகளிலும் பெரிது . ஆனால் இந் 
நாட்டிலே இவ்வுரிமை நூல் வசனங்களாலும் , பழ 

[ 123 ] 


கட்டுரைகள் : தத்துவம் 


மொழிகளாலும் , கிரியை சடங்குகளாலும் மறுக்கப் 
பட்டிருக்கிறது . இந்ததேசத்தில் மனிதனுடைய புத்தி 
வழிதவறிப் போகாமலிருக்க , கிரியைகளாலும் சாஸ் 
திரங்களாலும் கையையும் காலையும் கட்டிப் போட் 
டி ருக்கிறார்கள் . அடிகோணாமற் காக்குமாறு , பாதை 
களை அழித்து விட்டார்கள் . தெய்வத்தின் பெயர் 
சொல்லி மனிதனை மனிதன் கீழ்ப்படுத்தி அவமதிக்கும் 
படி செய்து விட்டார்கள் . இப்படிப்பட்ட தேசம் 
அடிமைகளைச் செய்வதற்கு நல்ல தொழிற்சாலை 
யாயிற்று . 


ஸர்க்கார் அதிகாரிகளும் அப்படியே சொல்லு 
கிறார்கள் : - " நீங்கள் பிழை செய்யக் கூடும் . ஆதலால் 
சுய சிந்தையும் , சுய காரியமும் உங்களுக்குத் தகாது 
என்கிறார்கள் . இங்ஙனம் , மனுபராசராதிகளுடைய 
பல்லவியை இங்கிலீஷ்காரர் பாடும்போது நமக்குச் 
செவி கூசுகிறது . இங்கிலீஷ்காரரிடம் அவர்களுடைய 
கொள்கைக் கிணங்கப் பின்வரும் மறுமொழி சொல்லு 
கிறோம் ; பிழை செய்தால் பெரிய ஆபத்தில்லை . 
தனக்குத்தானே நாயகனாயில்லாதிருத்தல் பெரிய 
ஆபத்து . நம்மிஷ்டப்படி இடறி நடந்து பழகினா 
லொழிய நாம் உண்மைக்கு வந்து நிலைபெறமுடியாது 
என்கிறோம் . பின்னும் சொல்லுகிறோம் : நம்மை ஆளு 
வோர் இப்போது ஜனாதிகாரம் என்ற மோட்டார் 
வண்டியில் ஏறிப்போகிறார்கள் . ஆனால் இவர்களுடைய 
பழைய பார்லிமெண்ட் சபையாகிய வண்டி இரவில் 

[ 124 ] 


அடங்கி நட 


பயணந்தொடங்கிய காலத்தில் ஒரு வழக்கத்திலிருந்து 
மற்றொறாரு வழக்கத்திற்கு மாறினபோது அதன் இரைச் 
சல் வெற்றித் தேர்போலே கேட்கவில்லை . ஒரு வேளை 
ராஜாவின் சார்பு ; பின்பு கோயிற்கு ; பின் ஜமீன் 
தார் கக்ஷி ; பிறகு சாராயம் வடிப்போர்கு ; இங்ங 
னம் கக்ஷி பேதமும் , லஞ்சம் வாங்குதலும் , கூச்சலும் 
சக்திஹீனமும் உடையதாய் , அந்த வண்டி பக்கத்துக் 
குப் பக்கம் சரிந்து சரிந்து நடந்தது . ஒரு காலத்தில் 
அந்த சபை மெம்பர்கள் கூட்டத்துக்கு வராவிட் 
டால் தண்டனை உண்டென்று பயமுறுத்தி அழைக்க 
நேரிட்டதன்றோ ? பிழைகளைக் குறித்துப் பேசுமிடத் 
தில் , பார்லிமெண்ட் சபைகளின் தாய் என்று சொல் 
லப்படும் பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் சபை முன்பு அமெ 
ரிக்காவிலும் , ஜர்லாந்திலும் செய்த பிழைகள் முதலாக , 
நேற்று டார்டனெல்ஸ் , மெஸொபொட்டேமியா 
விஷயமாக எத்தனையோ பிழைகள் செய்யவில்லையா ? 
இந்தியாவில் செய்திருக்கும் பிழைகள் கொஞ்சமா ? 
மேலும் அமெரிக்கா ராஜ்யத்தில் பொருளாளிகள் 
நுழைந்து செய்யும் அக்கிரமங்கள் கொஞ்சமில்லை . 
த்ரெய்புஸ் என்றவர் மேல் ஏற்பட்ட விசாரணையிலே , 
பிரான்ஸ் தேசத்துராணுவஊழல்கள் வெளிப்பட்டன . 
ஆயினும் , ஸ்வராஜ்யமென்கிற ஜீவ நதியானது எந்த 
வேகத்தால் பிழையாகிற குழியிற் போய் விழுகிறதோ 
அதே வேகத்தால் அங்கிருந்து கிளம்பித் தனக்கேற் 
படும் இடறுகளைத் தானே நீக்கிக்கொள்ளும் என்ற 

[ 125 ] 


கட்டுரைகள் : தத்துவம் 


விஷயத்திலும் அத்தேசங்களிலேயுள்ள ஜனங்கள் சந் 
தேகப்படவில்லை . 


நாம் வற்புறுத்தி மேலும் சொல்லத்தக்க தொன் 
றுண்டு : ஸ்வராஜ்யத்திலிருந்துஸாமார்த்தியமும் , பார 
புத்தியும் உண்டாவதுடன் உயிருக்கே அதிக பல முண் 
டாகும் . ஒரு கிராமம் அல்லது வகுப்பின் எல்லைக்குள் 
புத்தியைக் கட்டுப்படுத்தியிருப்போர் அங்ஙனம் இல்லா 
மல் பெரிய ராஜ்ய சிந்தனையும் அதற்குத்தக்கசெய்கை 
யும் பெறுவாரானால் , மானுஷீகத்தைப் பற்றி அவர் 
களுக்கு விரிந்த உணர்ச்சியுண்டாகிறது . இந்த ஸௌக 
ரியம் இல்லாமையால் இந்நாட்டில் ஒவ்வொருவனும் 
அரை மனிதனாகவே யிருக்கிறான் . அவனுடைய 
யோசனைகளும் , சக்திகளும் , ஆசைகளும் , முயற்சிக 
ளும் அற்பமாகவே யிருக்கின்றன . இங்ஙனம் வலிய 
வந்திருக்கும் உள்ளச் சிறுமை உயிர்ச்சேதத்திலும் 
பெரிய கேடாகும் . ஆதலால் தவறுதல் நேரிடக் கூடும் 
என்பதைப் பொருட்டாக்காமல் நாம் சுயராஜ்யம் 
பெறக் கடவோம் . பாதையில் இடறுதல்களை மாத்திரம் 
கருதி , எங்கள் முன்னேற்றத்தைத் தடுக்கலாகாது . 
இதுவே உண்மையான உத்திரம் . 


இந்த மறுமொழியை ஒருவன் அதிகாரிகளிடம் 
சோர்வில்லாமல் , மீட்டுமீட்டும் சொல்லித் தொல்லைப் 
படுத்தினால் , அவனை அதிகாரிகள் பந்தோபஸ்த் , 
பண்ணி வைக்கிறார்கள் . ஆனால் , அவனுக்கு ஸ்வதே 

[ 126 ] 


அடங்கி நட 


சத்தாரின் மதிப்பு உண்டாகிறது . ஆயின் இதே மாதிரி 
ஜவாப்பை ஜாதிப் புரோஹிதரிடம் சொல்லப்போய் , 
ஐயரே , இது கலியுகமென்றும் , மனிதனுடைய எளிய 
புத்தியை சுயேச்சைப்படி விட்டால் கெட்டுப்போகும் 
என்றும் , ஆதலால் மூளையை உழைப்பதிலும் தலையைச் 
சாஸ்திரங்களுக்கு வணங்குதலே சிறந்ததென்றும் 
சொல்லுகிறீர் . இந்த அவமான வார்த்தைக்கு நாங்கள் 
அடங்கமாட்டோம் " என்று சொன்னால் , அவர்களு 
டைய கண் சிவந்துபோய் உடனே ஜாதியைவிட்டு தள் 
ளும்படி உத்திரவு போடுகிறார்கள் . ராஜாங்க விஷய 
மானால் வானத்தில் பறக்கும்படியாகவும் , ஜாதி யாசார 
மானால் கட்டையில் காலைக்கட்டிப் போடும்படியாக 
வும் இவர்கள் விரும்புகின்றனர் . வலப்புறம் திருப்பவும் 
இடப்புறம் திருப்பவும் தோணியிலே சுக்கான் ஒன்று 
தான் உண்டு . அதுபோலே , மனிதன் ராஜ்ய விஷயத் 
திலும் ஜாதியாசார விஷயத்திலும் - இரண்டிலும் 
உண்மை நிலைபெற வேண்டுமானால் , அதற்கு ஒரே வழி 
தான் உண்டு . இந்த விதியின் அனுசரணையிலேதான் 
சித்பூர் ரஸ்தாவுக்கும் சௌரிங்கி ரஸ்தாவிற்கும் உள்ள 
பேதம் தோன்றுகிறது . எல்லாம் அதிகாரி கையில் 
இருக்கிறது . நம்முடைய கையைக் கட்டிக்கொண்டு 
நடப்பதே சரி " என்கிறது சித்பூர் ரஸ்தா . சௌரிங்கி 
ரஸ்தாவோ , " எமது கைக்குள் காரியங்கள் அடங்கி 
நடக்காவிட்டால் , நமக்கு கையிருந்து பயன் என்ன ? 
என்று கேட்கிறது . தனது கைக்கும் தெய்வத்தின் 

[ 127 ] 


கட்டுரைகள் : தத்துவம் 
கைக்கும் சம்பந்தம் உண்டென்று தெரிந்துகொண்ட 
படியால் , சௌரிங்கி உலக முழுதையும் வசப்படுத்திக் 
கொண்டது . இந்த நம்பிக்கையை இழந்து விட்டபடி 
யால் , சித்பூர் உலகத்தை இழந்துவிட்டது ; அரைக் 
கண் மூடி மவுனியாய் , நிஷ்டையின் பங்களை நாடுகிறது . 

கண்ணை மூடிக்கொண்டால் ஒழிய , நம்முடைய 
அற்புதமான ஆசாரங்களைத் தவறாமல் அனுசரிப்பது 
ஸாத்யமில்லை. கண்ணைத் திறந்தாலோ , உலக முழுதை 
யும் ஆளுகிற பொதுவான லோகவிதி நமக்குத் தென் 
படாமல் இராது . ஒரு கூட்டத்தாரேனும் , ஒரு மனி 
தனேனும் , இந்தப் பெருவிதியை வசப்படுத்தினால் , 
அதிலிருந்து அதிகாரம் , செல்வம் , விடுதலை என்ற பரிசு 
கள் கிடைக்கும் . இந்த விதியை உறுதியான அஸ்தி 
வாரமாகக் கொண்டு ஐரோப்பிய நவீன நாகரீகம் நிலை 
பெற்றிருக்கிறது . இதில் நம்பிக்கையிருப்பதனால் , அது 
பெரிய விடுதலை பெற்று நிற்கிறது . நாமோ கையைப் 
பிசைந்துகொண்டு , யஜமான் ஆக்கினைக்குக் காத்திருக் 
கிறோம் . வீட்டிலே மூத்தவன் , போலீஸ் , தலையாரி , 
கோயில் குருக்கள் முதலியவர்களில் ஏதேனும் ஒன் 
றைப் பூஜைபண்ணி நம்முடைய சொந்த யோசனை 
யையும் , சொந்தச் செய்கையின் திறமையையும் ஆயிரம் 
தூளாக உடைத்து நான்கு பக்கத்துக் காற்றிலும் 
வீசி எறிந்து விடுகிறோம் . 

இதற்கொரு காலேஜ் மாணாக்கன் , நாங்கள் இந் 
தக் கதையை எல்லாம் நம்புவது கிடையாது . வைசூரிக் 

[ 128 ] 


அடங்கி நட 


குப் பால் குத்திக் கொள்ளுகிறோம் . பேதிக்கு உப்புக் 
கொடுக்கிறோம் . விஷ ஜ்வரம் , கொசு வாயில் சுமந்து 
வரும் கண்ணுக்குத்தெரியாத பூச்சியால்உண்டாவதை 
அறிவோம் . இவற்றை எல்லாம் தெய்வங்களின் கூட் 
டத்திற் சேர்க்கவில்லை என்று சொல்லக்கூடும் . 
கொள்கை மாறக்கூடும் . ஆனால் நாம் நமக்கு நாயக 
ராகாமல் , புறத்தே ஓரதிகாரத்தை எப்போதும் குருட் 
டுத்தனமாக நம்பித் தொங்கும் குணம் நம்முடையஊக் 
கத்தை வேரறுக்கிறது . இப்படி எங்கும் சூழ்ந்த பய 
மானது நம் அறிவையும் உள்ளத்தையும் வசப்படுத்தி 
யிருப்பதால் , நமது மனம் கோழைப்பட்டிருக்கிறது . 
இதன் காரணம் என்னவென்றால் , உலகமுழுதும் தழு 
விய மாற்றொணாத ஸர்வவிதியை நாம் நம்புவதில்லை . 
ஐயப்படுதலும், எது வந்துவிடுமோ , நாம் எப்படி 
ஒன்றைத் துணிவாகச் செய்யலாம் என்று திகைப்பு 
தும் பயத்தின் குணங்களாகும் . நமது ராஜாங்கத்தா 
ரிடத்திலே கூட இந்த குணம் சில சமயங்களில்காணப் 
படுகிறது . 

ராஜாங்க யந்திரத்திலே எப்போதேனும் 
ஓட்டை யுண்டாகி , அதன் வழியே பயம் நுழைந்து 
அதனால் அவர்கள் தமக்கினியவாகிய ஸ்வதர்மங்களை 
மறந்து தம் ஆட்சியை உறுதியாகத் தாங்கும் வேர்க் 
கொள்கையைக் கோடரியால் வெட்டுகிறார்கள் . அப் 
போது தர்மமும் நீதியும் ஒதுங்கிப்போய் , கௌரவத் 
தைக் காப்பாற்ற வேண்டுமென்கிறஎண்ணம் முன்னே 
நிற்கிறது . தெய்வ விதியை மீறி , அழுகைக்கண்ணீரை 
த . 9 

[ 129 ] 


கட்டுரைகள் : தத்துவம் 


அந்தமான் தீவில் மறைத்துவிட்டால் கசப்பு இனிப் 
பாய்விடும் என்று நினைக்கிறார்கள் . ஸகல ரோக நிவா 
ரணி என்று தான் ஒரு மருந்தை பாவனை செய்து 
கொண்டு , உலகப் பொது விதியைச் சிலர் உல்லங்கனம் 
செய்வதற்கு இஃதொரு திருஷ்டாந்தம் . இதற்கெல் 
வாம் உட்காரணம் அற்பத்தனமான பயமும்தன்னலம் 
வேண்டலும் ; அல்லது , அற்பத்தனமான சூதினால் 
நேர்வழியை விட்டு விலக முயலுதல் . இங்ஙனம் நாம் 
எண்ணத் தொலையாத அதிகாரிகளுக்கு பூஜைநைவேத் 
தியம் பண்ணி குருட்டு அச்சத்தால் , மானுஷீகஉரிமை 
களைப் புறக்கணிக்கிறோம் . பெளதிக சாஸ்திரத்திலும் 
- ராஜ்ய சாஸ்திரத்திலும் நாம் எத்தனை உயர்வாகப் 
பாக்ஷை தேறிய போதிலும் , பிறர் உத்திரவுக்கு காத் 
திருப்பதாகிய ஊறின வழக்கத்தைநம்மால்வீடமுடிய 
வில்லை . தற்கால வழியை அனுசரித்து நாம் ஜனாதிகார 
சபைகள் ஏற்படுத்தினால் அவற்றிலும் எவனாவது ஒரு 
வன் நாயகனாகி மற்றவர்களை மேய்க்கும் தன்மை உண் 
டாகிறது . இதன் காரணம் யாதெனில் , பொது ஜனங் 
கள் தன்னை மறந்திருத்தல் , தூங்குதல் , உண்ணுதல் , 
குடித்தல் , கலியாணம் பண்ணுதல் , பாடையேறுதல் , 
முதலிய ஸகல காரியங்களையும் பிறருடைய ஆணைப் 
படி யே செய்து வழக்கப்பட்டிருக்கிறார்கள் . 

பிராமணன் ஒருவன் குடத்தில் கொண்டுவரும் 
ஜலம் அழுக்காக இருப்பதால் குடிக்கத்தகா தென்றும் 
சண்டாளன் ஒருவன் சுத்தமாகக் காய்ச்சி வடிக்கட்டிக் 

[ 130 ] 


அடங்கி நட 


காண்டுவந்த நீர் சுத்தமாக இருப்பதால் குடிக்கத் 
தகும் என்றும் நான் சொன்னால் வெறுமே குயுக்தி 
பேசுகிறான் என்று சொல்லி என்னைக் கண்டிப்பார்கள் . 
ஏனெனில் , எனது கொள்கை 

யஜமான் உத்தர 
வுடன் ஒட்டவில்லை . 

ஒட்டாவிட்டால் என்ன குடி . கெட்டுப் 
போயிற்று ? என்று நான் கேட்டால் உடனே என்னை 
ஜாதியிலிருந்து தள்ளிவிடுவார்கள் . என்னை விருந்துக் 
குக் கூப்பிடமாட்டார்கள் . நான் செத்துப்போனால் , 
சாவுக் கிரியைகளுக்குக் கூட வர மாட்டார்கள் . 


இப்படி உலக வாழ்க்கையின் ஒவ்வொரு அம்சத் 
திலும் குரூரமான கொடுங்கோன்மை நடப்பதனால் 
ஜனங்களுக்கு நன்மையென்று நம்புவோர் ராஜாங்கத் 
தில் கூசாமல் பரிபூர்ண விடுதலை கேட்பது மிகுந்த 
வியப்புக் கிடமாகிறது . 

முன்பு , நமது தேசத்திலே , உபநிஷத்துக்காரர் 
தெய்வத்தின் விதியைக் குறித்துப் பேசும்போது 
சொல்லுகிறார் . தெய்வத்தின் விதியை மாற்ற முடி 
யாது . 

அது எங்கும் எப்போதும் இசையும் என்று . 
இதை நமது முன்னோர் கண்டிருந்தனர் . அந்த விதி 
நித்யமானது , க்ஷணிகம் அன்று . ஆதலால் அதை 
நாம் அறிந்துகொண்டு செய்கையில் பயன் படுத்த 
வில்லை . எத்தனைக் கெத்தனை அவ்விதியை நாம் ஸ்வீ 
கரிக்கிறோமோ , அத்தனைக்கத்தனை நமது பாதையில் 

[ 131 ] 


கட்டுரைகள் : தத்துவம் 
உள்ள தடைகள் விலகும் . இந்த விதியின் ஞானமே 
இயற்கை நூல் ( ஸயின்ஸ் ) என்று சொல்லப்படும் . 
இந்த ஸயின்ஸ் வலிமையாலன்றோ ஐரோப்பா தற் 
காலத்தில் , " பூமியில் விஷக்காய்ச்சல் இல்லாமல் செய்து 
விடுவேன் . மனிதரின் வீடுகளில் சோற்றுப்பஞ்சமும் 
கல்விப் பஞ்சமும் இல்லாமல் செய்து விடுவேன் . ராஜ் 
யத்தின் பொதுநன்மைக்கும் மனுஷ்யனுடையஸ்வதந் 
திரத்திற்கும் முரண்படாமல் செய்வேன் " என்று துணி 
வுடன் கூறுகிறது . 

அறியாமையால் கட்டும் , அறிவினால் விடுதலையும் , 
கைகூடும் என்பதை முன்னோர் அறிவார் . பொய் எது ? 
தன்னை ளர்வத்திலிருந்து பிரிவாகக்காணுதல் உலகமும் 
தானும் ஒன்றெனக் காண்பதே உன்மையறிவு . இத் 
தனை பெரிய உண்மையை அக்காலத்தில் எப்படிக்கண்டு 
பிடித்தார்கள் என்பதை இப்போது நினைக்க வியப் 
புண்டாகிறது . பிறகு அரண்ய ரிஷிகளின் காலம் மாறி 
பௌத்த சந்நியாசிகளின் காலம் வந்தது . மேற்கூறிய 
மகத்தான ஞானத்தை உலகத்திலிருந்து பிரித்து உல 
கத்தை துறப்பதே முக்தி என்று சொல்லத்தொடங்கி 
விட்டார்கள் . இங்ஙனம் உண்மைக்கும் பொய்க்கும் 
ஒப்பந்தமுண்டாய் இடையே பாகச்சுவர் போடப் 
பட்டது . ஆகவே , இக்காலத்தில்ஜாதியாசாரங்களில் 
எத்தனை திருகுதலும் அநாகரீகமும்மடமையும் இருந்த 
போதிலும் , உண்மை கண்ட வரின் சார்பிலிருந்து 
யாதொரு ஆட்சேபமும் பிறக்கவில்லை . உண்மைப்பக் 

[ 132 ] 


அடங்கி நட 


கத்தார் இதற்கெல்லாம் இடங்கொடுத்தே பேசுகிறார் 
கள் . மரத்தின் கீழ் இருந்து சந்நியாசி சொல்லுகிறான் : 
தன்னிடம் உலகத்தையும் உலகத்தினிடம் தன்னையும் 
காண்பவனே உண்மை காண்பான் என்று . 
கேட்ட சம்சாரி தன்னிடம் உள்ள சிறந்த வஸ்துக்களை 
சந்நியாசியின் திருவீட்டுக்குள்ளே போட்டுவிடுகிறான் . 
ஆனால் , தெய்வத்தின் பொது விதிக்கு அடங்கி நடப் 
போருடைய வீட்டிற்கு வண்ணான் அம்பட்டன்போகக் 
கூடாதென்று சம்சாரி விதி போடும்போது , சந்நி 
யாசி அதனை முக மலர்ச்சியுடன் ஏற்றுத் தனது 
த்ருஷ்டி மண் சாத்தி ஆசீர்வதிக்கிறான் . இப்படித்தான் 
நமது ஜாதி வழக்கே கெட்டுப்போயிற்று . உண்மைக் 
குப் பரிந்து பேசுவோர் யாரும் இல்லாமலே போய்விட் 
டது . இதனால் பல நூற்றாண்டு நேர்ந்த அவமானத்தை 
யெல்லாம் நாம் பொறுத்துக்கொண்டு அழுது கொண் 
டிருக்கும்படி நேரிட்டது . 

ஐரோப்பாவில் அப்படி இல்லை . அங்கே உண் 
மையை மனதிற்குள் மறைக்காமல் வழக்கத்திற்காட்டு 
கிறார்கள் . ஜனக்கட்டிலும் ராஜ்யத்திலும் ஏதேனும் 
குற்றம் வெளிப்பட்டால் , அதை பொது ஜனங்கள் 
உண்மை வழக்கால் சோதித்துத் திருத்த வழியுண்டு . 
இதனால் கிடைக்கும் சக்தியும் விடுதலையும் எல்லாருக் 
கும் பயன்பட்டு நம்பிக்கையையும் தைரியத்தையும் 
உண்டாக்குகின்றன . இந்த உண்மை மாயமந்திர 
இருளில் மறைந்து கிடக்கவில்லை . திறந்த வெளியில் , 

[ 133 ] 


கட்டுரைகள் : தத்துவம் 


எல்லோரும் காணும்படி , தானும் வளர்ந்து பிறரும் 
வளரும்படி செய்கிறது . 


பல நூற்றாண்டு நாம் வாயை மூடிக்கொண்டு அவ 
மானப்பட்டதெல்லாம் ஒன்று சேர்ந்து 

கடைசியில் 
அந்ய ராஜ்யமாகப் பரிணமித்தது . கை எப்பொதும் 
உடம்பில் நோயுள்ள இடத்தைப் போய் தீண்டுவது 
போலவே நம்முடைய கருத்து முழுதும் நம்மை ஆளும் 
மேற்குத் திசையாருடைய ராஜ்ய நெறியில் செல்லு 
கிறது . மற்றதை எல்லாம் மறந்து , எங்களுடைய 
இஷ்டத்தை சற்றே கவனித்து எங்களாட்சி நடக்க 
விடவேண்டும் . வேண்டினாலும் வேண்டாவிடினும் , 
புறத்திலிருந்து விதிநியமங்கள் எங்கள் தலைமேல் 
பொழியாது இருக்கவேண்டும் . ராஜ்ய பாரம் முழுதும் 
எங்களுக்கு சுமையாகாதபடி , சக்கரங்கள் போட்ட 
யந்திரமாக்கி அதை உங்களுடன் நாங்களும் சேர்ந்து 
தள்ள இடம் கொடுக்க வேண்டும் . பொறுப்பில்லாத 
அன்னியரின் ஆட்சியிலிருந்து விடுதலைபெறவேண்டும் 
என்ற பிரார்த்தனை இப்போதும் உலகத்தில் எல்லா 
திசைகளிலும் எழுகிறது . காலசக்தியின் தூண்டுத 
லால் , இந்த பிரார்த்தனையில் நம்முடைய வாக்கையும் 
சேர்த்தது நன்றாயிற்று . அப்படியன்றி இப்போதும் 
வழக்கம் போல யஜமானன் உத்திரவை ஒப்புக் 
கொண்டு நடந்தால், அது நமக்கு தீராத அவமானமாக 
முடிந்திருக்கும் . இதனால் நம்முள் உண்மையின் ஒரு 
கிரணம் நுழையக்கூடிய துணை இன்னும் ஏதோமிஞ்சி 

[ 134 ) 


அடங்கி நட 


இருப்பதாகத் தெரிகிறது . நாம் பார்த்தது உண்மை 
யின் கிரணம் ஆனபடியாலே தான் , நம்மையசை 
யா தபடி பலிமிருகம் போலே கட்டிப்போட்டிருந்த 
வீண் தற்புகழ்ச்சியை நான் நம்பிக்கையுடன் பழிக்கின் 
றேன் . ராஜாங்கத்தாரை நோக்கி ஸாம்ராஜ்ய சபை 
களில் எங்களுக்கு ஸ்தானம் வேண்டும் என்று கேட்ட 
தும் , ஜனங்களை நோக்கி , ஜாதியாசாரங்களிலும் 
சொந்தக் காரியங்களிலும் கூட எஜமான் போட்ட 
கோட்டை மீறி நடக்காதே என்று சொல்வதும் ஒரே 
வித கர்வத்தால் உண்டாவது வினோதமன்றோ ? 

இதற்குப் பெயர் ஸனாதன தர்ம புனர் உத்தார 
ணம் என்கிறோம் . ஸனாதன கக்ஷித் தலைவர் நாம் ஒரு 
கண்ணால் உறங்கி மற்றொரு கண்ணால் விழித்திருக்கும் 
படி அஸாத்ய உத்தரவு போடுகிறார்கள் . 

கடவுளுடைய கோபமாகிய கழி நம் முதுகின் 
மேல் அடிக்கும் போதும் , தேசாபிமானத்தால் மனம் 
புண்ணாகி , " மூங்கிற் காடுகளை எல்லாம் வெட்டிப்போடு 
வோம் " என்று கூவலானோம் . நான் எத்தனை வெட்டி 
னாலும் மூங்கிற்காடு உலகத்தில் மிஞ்சி இருக்கத்தான் 
செய்யும் . காடென்ன செய்யும் ? குற்றம் நமது . அது 
யாதெனில் : - நாம் உண்மையை விட அதிகாரம் மேல் 
என்று மதிக்கிறோம் . கண்ணைக் காட்டிலும் தோல் 
முகப்படாம் மேல் என்று நினைக்கிறோம் . நாம் இந் 
தக் குணத்தை நீக்கும் வரை , ஏதேனும் ஒருகாட்டில் 
நம்மை அடிக்க யாதேனும் ஒரு கழி மிஞ்சி இருக்கத் 

[ 135 ] 


கட்டுரைகள் : தத்துவம் 
தான் செய்யும் . ஐரோப்பாவிலும் முன் ஒருகாலத் 
தில் எல்லா விவகாரங்களிலும் பாதிரிகளுடைய அதி 
காரம் மூர்த்தன்யமாய் நடந்தது . எங்கும் வீசி இருந்த 
பாதிரி வலையை அறுத்தபிறகு தான் , ஐரோப்பிய 
ஜனங்கள் ஸ்வராஜ்யப் பாதையிலேகால்வைக்க இடம் 
உண்டாயிற்று . இங்கிலாந்து மாத்திரம் தீவானபடி 
யாலும் கோயிலின் ராஜதானியாகிய ரோமாபுரியி 
லிருந்து மிகத் தூரம் ஆனபடியாலும் பிழைத்தது . 
இங்கிலாந்திலும் கோயில் ( சர்ச் ) அதிகாரம் முற்றிலும் 
நசித்து விடவில்லை. இங்கிலீஷ் கோயில் பாட்டியைப் 
போல் முன் நடத்திய ஸர்வாதிகாரம் நீங்கி , இப் 
போது இரக்கத்தால் அதுவும் இருந்து போகட்டு 
மென்று விடப்பட்டிருக்கிறது . 

இங்ஙனம் மாமூல் கிழவி யை இங்கிலாந்து தேசத் 
தார் அசைத்தது போலவே , ஸ்பெயின் தேசத்தார் 
செய்யக் கூடவில்லை . முன்னொரு காலத்தில் ஸ்பெயின் 
தேசத்தார் பாடு மிகக் கொண்டாட்டமாக இருந்தது . 
அந்த அநுகூலத்தை அவர்கள் ஏன் இழந்தார் ? மாமூல் 
கிழவி க்கு மணியம் கொடுத்தமையாலேதான் . 

ஸ்பெயின் தேசத்து பிலிப் ராஜா இங்கிலாந்தின் 
மீது சண்டை தொடுத்த காலத்தில் , ஸ்பெயின் தேசத் 
துக் கப்பற் படை விவகாரங்களும் கோயில் விவகாரங் 
களைப் போலவேவலியதளைகளுக்கு உட்பட்டிருந்தமை 
வெளியாயிற்று . இங்கிலீஷ் கப்பற் படையோ மிகச் 
சிறந்த சேனாதிபதிகளின் கீழே , தான் மிதக்கும் கட 

[ 136 ] 


அடங்கி நட 


லலைகள் எப்படி விடுதலை கொண்டு வீசும் காற்றுக்கு 
ஒத்துச் செல்லுமோ அதுபோல தானும் சென்றது . 
ஸ்பானியக் கப்பற்படையில் ஜாதிமரபுப்படி அதிகா 
ரம் வகுத்திருந்தது . அது அசையாத மாமூலின் 
இரும்புப்பிடியினின்று விலக வழியில்லாமல் போயிற்று . 
இங்ஙனம் ஐரோப்பா வில் கோயிற்கட்டுக்குக் குருட் 
டுத்தனமாகக் கீழ்ப்பட்டிருந்த தளையை வெட்டி தன் 
மதிப்பைக் காக்கக் கற்ற ஜாதியாரே தலை தூக்குவது 
இயல்பாயிற்று . ருஷ்யாவில் அவ்வாறு செய்யா தபடி 
யால் , அங்கே உத்தியோகஸ்தர் காடாகப் பரந்து , 
ஜனங்கள் மிகச் சிறிய சர்க்கார் அதிகாரிக்கும் மிகவும் 
அற்பமான பழஞ் சாஸ்திரக் கட்டளைக்கும் முழந்தாள் 
படியிட்டு ஆண்மை இழந்து போகின்றனர். 


ஸமயம் ( மதம் ) வேறு ; குருக்கள் கட்டுப்பாடு 
வேறு என்பதை மறக்கலாகாது . அவை ஒன்றுக் 
கொன்று தீயும் சாம்பரும் போலாம் . மதத்தை மீறி 
கட்டுப்பாடு செல்லும்போது நதியை மணல் மூடுவது 
போல் ஆகிறது . 

அங்கு நீர் கெட்டுப் பாலைவனம் 
போல் தோன்றும் . இந்த நிலையைக் கண்டு மகிழ்ச்சி 

மிகக் கேடுகெட்டவர்கள் 
வெளிப்படை . 


அடைவோர் 


என்பது 


ஒருவன் மற்றொருவனை கஷ்டப்படுத்தினால் , இரு 
வருக்கும் கெடுதி என்று ( சமயம் ) மதம் சொல்லு 


கிறது . 


[ 137 ] 


கட்டுரைகள் : தத்துவம் 


மகள் விதவையாகிப் பட்டினி கிடக்கும் போது , 
இன்ன திதியில் அவளுக்கு தாகத்துக்கு ஜலம் கொடுத் 
தால் பெற்றோர்களுக்குப் பாவம் என்று குருக்களின் 
கட்டுப்பாடு சொல்லுகிறது . பச்சாத்தாபத்தாலும் ஒரு 
வன் பாபத்தைக் கழுவலாம் என்று ஸமயம் சொல்லு 
கிறது . கிரகணத்தன்று ஒருவன் இன்ன நீரில் முழு 
கினால் தான் பாவம் தீர்வதுடன் பதினான்கு தலைமுறை 
பிதிர்கள் செய்த பாவமும் தீரும் என்று கட்டுப்பாடு 
சொல்லுகிறது . மலைகளையும் கடல்களையும் கடந்து 
போய் , இவ்வழகிய உலகத்தின் வியப்புகளைக் கண்டு 
களிக்க வேண்டும் என்று ஸமயம் சொல்லுகிறது . கட 
லைக் கடந்தவன் மண்ணிற் புரண்டு பிராயச்சித்தம் 
பண்ணவேண்டும் என்று கட்டுப்பாடு சொல்லுகிறது . 
எக்குடிப் பிறந்தாலும் , உண்மையுடையவன் தொழத் 
தக்கவன் என்று ஸமயம் சொல்லுகிறது . பிராமண 
னாகப் பிறந்தவன் அயோக்கினாக இருந்தபோதிலும் 
அவன் பாத தூளை பிறர் சிரத்தில் தரிக்கலாம் என்று 
கட்டுப்பாடு சொல்லுகிறது . சுருக்கிச் சொன்னால் , 
ஸமயம் விடுதலை போதிக்கிறது ; குருக்கள் கட்டுப்பாடு 
அடிமை நிலையைப் புகழ்ந்து கீர்த்தனம் பாடுகிறது . 

பக்தி குருட்டுபக்தியாக இருந்தாலும் அதிலொரு 
வெளியழகுண்டு . இவ்வழகை நமது நாட்டில் யாத் 
திரை செய்யும் அன்னியர் சிலர் கண்டு மெச்சுகிறார் 
கள் : சித்திரக்காரன் ஒருவன் இடிந்த வீட்டின் புரா 
தன அழகுகளைப் பார்த்து மயங்கி , அதில் குடி இருக்க 

[ 138 ] 


அடங்கி நட 


யோக்யதை இல்லை என்பதை மறந்துவிடுவது போலே 
கங்கா ஸ்நானத்துக்கு திருவிழாக் காலத்தில் பாரிஸால் 
நகரத்திலிருந்து ஆயிரக்கணக்கான யாத்திரைக்காரர் 
- பெரும்பகுதி ஸ்திரீகள் - வருவதைப் பார்த்திருக் 
கிறேன் . அடடா ! புகைத் தோணியிலிருந்து புகை 
வண்டிக்கும் புகைவண்டியிலிருந்து புகைத்தோணிக் 
கும் மாறுகிற கூட்டங்களில் எல்லாம் அவர்கள் படும் 
கஷ்டத்துக்கும் அவமானத்துக்கும் ஓய்வில்லை . அவர்க 
ளுடைய பரிதாபத்துக்கிடமான பொறுமையிலும் ஒரு 
வித அழகு 

இருக்கத்தான் செய்கிறது . அவர்க 
ளுடைய துயரங்கள் எப்போதும் அழகு பெறுகின்றன . 
வீண் கிரியை சடங்குகளுக்கு இடையே அவர்கள் 
வளர்க்கும் பிள்ளைகள் இவ்வுலக இன்பங்களுக்குப் பல் 
லைக் காட்டியிருந்து பரலோக நிழல்களைக் கண்டு நடுங்கு 
கிறார்கள் . தாம் நடக்கும் பாதையில் வளைவுதோறும் 
தாமே தடைகள் கட்டுவது அவர்களுடைய வாழ்க்கை 
யின் ஒரே தொழிலாகக் காணப்படுகிறது . அத்தடை 
உயர்வதையே அபிவிருத்தி என்று கருதுகிறார்கள் . 

இப்படி அவர்கள் தண்டனை அடையும் காரணம் 
யாதெனில் , -ஈசனால் மனிதனுக்குக் கிடைத்த பேறு 
களில் சிறந்த பேறாகிய தியாக சக்தியை இவர்கள் 
துர்விநியோகம் செய்கிறார்கள் . கணக்குக் காட்டும் 
காலம் வரும்போது இவர்களால் கஷ்டக் கணக்குத் 
தான் காட்டமுடியும் . இன்னும் ஓர் இடத்தில் வக்ஷக் 
கணக்கான ஜனங்கள் , ஆணும் பெண்ணுமாக ஸ்தல 

| 139 ] 


கட்டுரைகள் : தத்துவம் 
தரிசனம் செய்து 

புண்ணியம் தேடப்போயினர் . 
பாதையோரத்தில் ஒருவன் சாகக் கிடந்தான் . அவ 
னுடைய ஜாதி இன்னதென்று தெரியாத காரணத் 
தால் , அவனுக்கு யாரும் தாகத்துக்கு ஜலம் கொடுப் 
பாரில்லை . பெருஞ் செலவு செய்து புண்ணியம் தேடப் 
போகும் இவர்களுடைய குருட்டு பக்தி எத்தனை அழ 
காகத் தோன்றிய போதிலும் இவருடைய 

வருடைய காருண் 
பயம் 

எத்தனை பயங்கரமானது பார்த்தீர்களா ! ஒரு 
தண்ணீரில் அனைவரும் சேர்ந்து விழும்படி தூண்டுகிற 
குருட்டுத் தன்மைதான் இனம் தெரியாத மனிதர் கஷ் 
டப்படும் போதும் இரக்க முண்டாகாமல் செய்துவிடு 
கிறது . தான் கொடுத்த சிறந்த வரத்தை இவர்கள் 
இங்ஙனம் துர்விநியோகம் செய்வதில் ஈசனுக்குத் 
திருப்தியில்லை . 

படிப்பு , பக்தி , ஒழுக்கம் மூன்றும் இல்லாத 
கோயிற் குருக்களுடைய காலில் , ஸ்திரீகள் பணத்தைக் 
கொட்டுவதை நான் பார்த்திருக்கிறேன் . இங்ஙனம் 
செய்யும் வன்மையால் இவர்கள் உண்மைக்கும் கரு 
ணைக்கும் அருகே ஓர் அடியளவேனும் நெருங்கி வந்த 
னரா ? இல்லை . 

இங்கு ஓராக்ஷேபம் சொல்லலாம் : - " குரு புண் 
ணிய ஆத்மா என்று நம்பித் தானே பணம் கொடுத் 
தார்கள் . இந்த நம்பிக்கை அவர்களுக்கில்லா விட்டால் 
ஷை . பணத்தைச் செலவின்றி வைத்திருப்பார்கள் . அல் 
லது சொந்தச் செலவுக்குச் செலவிட்டிருப்பார்கள் . 

[ 140 ] 


அடங்கி நட 


. 


குருவின் கையில் கொடுத்தது விசேஷந்தானே ? " 
என்று கேட்கலாம் . தனக்காகச் செலவிட்டால் பணத் 
தின் பயனாவது கண்டிருப்பார்கள் . தெய்வ பக்தியி 
னால் செய்தோமென்ற பொய் மயக்கத்துக்கு அடிமைப் 
பட்டிருக்க மாட்டார்கள் . 

வெளியே ஒரு நாயகனுடைய ஆக்கினைக்கு அஞ் 
சித் தன் உயிரை இழக்கத் துணியவன் தனக்குத் 
தானே நாயகனாகும் போது , தர்மத்துக்காக உயிர் 
கொடுக்காமல் போகிறான் . 

இங்ஙனம் நமது கிராமங்களில் , ஆரோக்யம் , 
கல்வி , உயிரின்பம் - யாவும் வற்றிப் போய்விட்டன . 
கிராமத்தார் தம்முடைய சக்திகளைத் தாம் அறியும்படி 
செய்தாலொழிய அவர்களைக் காப்பாற்ற வேறு வழி 
யில்லை என்று கருதி நான் ஒரு கிராமத்தில் பிரயத் 
தனம் செய்தேன் . அந்தக் கிராமத்தில் ஒரு பக்கத் 
துக்கு ஜலம் ஒரு துளிக்கூடக் கிடையாது . தீ பிடித் 
தெரிந்தது . தழல் வீசி எரிகையிலே , கிராமத்தார் கூடி 
யழுவதை யொழிய வேறொன்றும் செய்யமாட்டாமற் 
போயினர் . 

அவர்களிடம் 

சொன்னேன் : 
" நீங்கள் பிரயாசை கொண்டு கிணறு தோண்ட இணங் 
கினால் கல் சுண்ணாம்புக் கிரயம் நான் கொடுக்கிறேன் 
என்றேன் , கஷ்டத்தில் பாதி அவர்களுடையதாக 
வும் புண்ணியம் முழுவதையும் நான் கொள்ளையிட 
விரும்பிய தந்திரத்தை மெச்சி தங்களால் முடியா 
தென்று சொல்லிவிட்டார்கள் . அந்தக் கிணறு இன் 

[ 141 ] 


நான் 


வந்து 


கட்டுரைகள் : தத்துவம் 
னும் தோண்டியாகவில்லை . தண்ணீர் பஞ்சம் அங்கே 
தீராமலே தான் இருக்கிறது . அக்நி உத்ஸவம் அடிக் 
கடி நடந்து வருகிறது . 

ஆகவே நமது கிராமக் கஷ்டங்கள் தீராமல் இருப் 
பதன் காரணம் யாதெனில் , ஒரு காரியம் செய்வதற்கு 
மோக்ஷ புண்ணியத்தை விரும்பி செய்தாலொழிய 
வேறு வழியில்லை . ஆகவே , ஒவ்வொரு குறையும் தெய் 
வந்தானே 

தீர்க்க வேண்டும் ; அல்லது 
மோக்ஷத்தை வேண்டி யாராவது செய்தாலுண்டு . மற் 
றப்படி தாகத்துக்கு ஜலம் இல்லாமல் செத்தாலும் 
சாவார்களேயன்றி , கிராமத்தார் தாமாக ஒரு கிணறு 
தோண்டிக்கொள்ளமாட்டார்கள் . இதற்கு கிராமத் 
தாரை குறை கூறுவதிற் பயனில்லை . மாமூல் கிழவி 
அபினி கொடுத்து அவர்களைப் பாதி தூக்கத்தில் வைத் 
திருக்கிறாள் . ஆனால் , படித்த பிள்ளைகள் அந்தக்கிழவி 
யின் ஸ்துதியை பாடக் கேட்கும் போது , எனக்கு ஆச் 
சர்ய மிகுதியால் பேசமுடியாமல் போகிறது . ஆஹா ; 
இந்தக் கிழவி எத்தனை நல்ல மருத்துவச்சி ; இவள் 
கைக்குள் நமது தேசம் இருப்பது மஹிமையன்றோ! 
இவள் மடியிலிருந்தபடியே நமக்கு ஸ்வராஜ்யச் செங் 
கோலும் கிடைத்து விட்டால் , எத்தனை நன்றாக இருக் 
கும்! என்கிறார்கள் . 

பட்டினி, தொத்து வியாதி , பஞ்சம் , இவை தலை 
தூக்கி ஆடுகின்றன . நம்மைப் புலியும் திருடரும் அடிக் 
காமற் காத்துத் துப்பாக்கி வைத்துக் கொள்ளும்படி 

[ 142 ] 


அடங்கி நட 


ராஜாங்கத்தார் அனுமதி கொடுக்காமல் இருப்பது 
போலவே , மேற்கூறிய துன்பங்களைத் தடுப்பதற்குரிய 
உபாயங்களைத் தேடவொட்டாமல் ஜாதியாசாரத் தலை 
வர் தடுக்கிறார்கள் . ஆனால் இவர்கள் நம்மிடம் " தற்காப் 
புக்கு நீங்கள் கருவிகள் தேடலாமே . நீங்கள் ஸயின்ஸ் 
படித்து அதைத் தற்காப்புக்கு உபயோகப்படுத்தக் 
கூடாதென்று யாவரும் தடுப்பாரில்லையே என்று 
கூறலாம் . உண்மைதான் . 

தற்காப்புக்குரிய ஆயுதங்கள் நமக்குக் கிடைக்க 
வொட்டாமல் செய்து விட்டார்கள் எனில் அதிச 
யோக்தியாகும் . ஆனால் அவற்றில் பயிற்சி பெற இ 
மில்லாமல் செய்வதற்கு வேண்டிய முன் ஜாக்கிரதை 
எத்தனை உண்டோ அத்தனையும் பண்ணி வைத்திருக் 
கிறார்கள் . நமது தேசத்தார் ஒரு பக்கம் , ராஜாங்கத் 
தார் ஒரு பக்கமாக , நம்மைச்சூழ ஏற்படுத்தி இருக்கும் 
எண்ணற்ற விதிகளை கடக்கக் கூடாதென்ற பயத்தி 
னால் நாம் சக்தி இழந்து , நம்மிடம் துப்பாக்கி இருந் 
தால் , திருடரால் ஏற்படும் விபத்தைக் காட்டிலும் துப் 
பாக்கியால் அதிக விபத்து நமக்கே உண்டாகும்போல் 
இருக்கிறது . 

இந்தக் கஷ்ட தசையில் நாம் இருப்பதற்கு அன் 
னியர் அரசாட்சியே காரணம் என்று சொல்லும் 
கணியை இப்போது ஆராய்ச்சி செய்வோம் . பிரிட் 
டிஷ் ராஜ்யத்தின் வேர்க்கொளகை யாதெனில் ஜனங் 
கள் ஆட்சியில் கலக்க வேண்டும் என்பதேயாம் . அன் 

[ 143 ] 


கட்டுரைகள் : தத்துவம் 


னியர் யாரும் பொறுப்பின்றி அரசு செய்யும் முறை 
மையை அக்கொள்கை கண்டிக்கிறது . நம்மிடம் இந்த 
விஷயத்தை அவர்கள் மறைக்கவில்லை . ஸர்க்கார் பள் 
ளிக்கூடங்களில் இதை நமக்கு பஹிரங்கமாகக் கற்றுக் 
கொடுக்கிறார்கள் , இதைப் பரீக்ஷைக்கு உருப்போடு 
கிறோம் . இந்த அறிவை இனி நம்மிடமிருந்து பறிக்க 
இடமில்லை . நம்முடைய காங்கிரஸ் சபைகளும் சங் , 
கங்களும் இந்தக் கொள்கையை ஆதாரமாக உடை 
யன . ஐரோப்பிய ஸயின்ஸ் தன் இயற்கையாலேயே 
எல்லாருக்கும் கிடைக்கத்தக்கதாக இருப்பதுபோல் , 
மேற்படி . பிரிட்டிஷ் ராஜ்யக் கொள்கையும் தன் இயற் 
கையாலேயே பாரத தேசத்து ஜனங்களின் அங்கீகா 
ரத்தை வேண்டுகிறது . ஹிந்து தேசத்துப் பிள்ளை 
களுக்கு ஐரோப்பிய ஸயின்ஸ் கற்று கொடுக்கக் 
கூடாதென்று சொல்லும் ஆங்கிலேயர் , ஒன்று , அல் 
லது பத்து , அல்லது ஐந்நூறு பேர் இருக்கக்கூடும் . 
ஆனால் , அந்த ஸயின்ஸ் ( சாஸ்திரமோ ) பிறப்பிடத்தை 
யும் நிறத்தையும் பொருட்டாக்காமல் எல்லோரும் 
வந்து தன்னைப் படித்துப் பயன் பெறும்படி 
யழைத்து அவ் வாங்கிலேயரை அவமானப்படுத்தும் . 
அதுபோல் , ஐந்நூறு அல்லது ஐயாயிரம் ஆங்கிலேயர் 
பிரசங்கங்களிலும் பத்திரிகைகளிலும் ஹிந்து தேசத் 
தார் ஸ்வராஜ்யம் பெறுவதைத் தடுக்க வேண்டு 
மென்று உபந்நியஸித்தாலும் , பிரிட்டிஷ்ராஜ்ய கொள் 
கையானது பிறப்பிடத்தையும் நிறத்தையும் பொருட் 

[ 144 ] 


கூவி 


அடங்கி நட 


டாக்காமல் எல்லோரும் தன் பக்கம் சேரும்படி கூவி 
அவ் வாயிரக் கணக்கான ஆங்கிலேயர் சொல்லும் 
வார்த்தையை இகழ்ச்சிக்கு இடமாக்குகிறது . பிரிட் 
டி.ஷ் கொள்கைகள் நம் போல்வார்க்குத் தகுதியில்லை 
என்ற அநாகரீகமான மறுமொழி சொல்லக்கூடும் . 
பிரம்ம ஞானமும் விரிந்த வாழ்வும் சூத்திரனுக்கு 
கிடையாதென்று முன்பு பிராமணர் விதிபோட்டது 
போலேதான் . 


ஆனால் , பிராமணன் தனது ஸ்தானத்தை முன் 
ஜாக்கிரதையாலே கெட்டிப்படுத்திக் கொண்டான் . 
புறத்தை ஒடுக்கு முன்பு ஜனங்களின் அறிவை 
ஒடுக்கி விட்டான் . அறிவின் வேர்களை சூத்திரனிட 
மிருந்து பறித்து விட்டபடியால் இவன் ஸ்வதந்தர கார் 
யம் செய்ய ஸாத்தியப்படவில்லை . பிறகு சூத்திர 
னுடைய தலை பிராமணனுடைய பாத தூளியிலே ஈடு 
பட்டிருப்பதை ஸாவதானமாகக் காக்க வேறு சிரமம் 
வேண்டியதில்லை ஆயிற்று . ஆனால் நம்முடைய பிரிட் 
டிஷ் ராஜாங்கத்தார் விடுதலைக்கு வழிகாட்டும் அறிவுக் 
கதவை முற்றிலும் அடைத்துவிடவில்லை. அதிகாரி 
களுக்கு பச்சாத்தாபம் உண்டாய் , இங்கொரு கதவை 
அங்கொரு கதவை அடைப்பதாகிய முயற்சியை மிகத் 
தாமஸமாகக் கைக்கொண்டிருக்கிறார்கள் . இருந் 
தாலும் , சுகத்தை உத்தேசித்து தர்மத்தைக் கைவிடு 
தல் ஆத்ம சக்திக்கு வழியில்லை , என்பதை அவர்க 
ளாலே கூட மறக்கலாவதில்லை . 
த : 10 

[ 145 ] 


கட்டுரைகள் : தத்துவம் 


பிரிட்டிஷாருடைய உட்குணத்தில் நம் ஸ்வதந்தி 
ரங்கள் புதைந்து கிடக்கின்றன . இந்த ஸந்தோஷகர் 
மான உண்மையை நமது முழு வலிமையுடன் புத்தியில் 
நிறுத்திக் கொண்டோமானால் , அது நிறை வேறுவதற் 
காக , நாம் கஷ்ட நஷ்டங்களுக்கு உட்படுதல் எளிதா 
கும் . பழைய சாத்திரப்படி அடங்கி நடப்பதை " க் 
கைப்பிடித்தோமானால் , நமக்கு மகத்தான ஆசாபங்கம் 
நேரிடும் . 

ரண்டு வகைகளில் ஏற்கனவே இது 
வெளிப்பட்டு நிற்கிறது . ரஹஸ்யக் கூட்டத்தாரின் 
கொடுஞ் செயல்கள் ஒருவகை, நம்முடைய கூட்டத்து 
ராஜ தந்திரிகள் தர்க்கம் பண்ணுகிற வியர்த்தம் மற் 
றொரு வகை . இந்த வைஸ்ராய் நல்லவரா ! அந்த 
வைஸ்ராய் நல்லவரா ? மார்லி வந்தால் நமக்கு 
நிறைய சீர்திருத்தம் கிடைக்குமா கிடைக்காதா 

? 
வீட்டுப்பூனை காட்டுக்குப் போனால் , காட்டுப் பூனை 
போலே காட்டுத்தனமாய் விடுமா , ஆய்விடாதா ? 

இருந்த போதினும் , நாம் மானுஷ்ய ஜாதியி 
னிடம் அவநம்பிக்கை கொள்ளக்கூடாது . பிரிட்டிஷ் 
ராஜ்யத்தின் அதன் வலிமை ஒன்று மாத்திரமே பெரி 
தன்று . அதன் அஸ்திவாரக் கொள்கைகள் அதனி 
லும் பெரியன என்பதை நாம் மனதார ஒப்புக்கொள் 
ளுகிறோம் . அடிக்கடி இதற்கு விரோதமாக நடக்கக் 
கூடும். 

லோபம் , அதிகார விருப்பம் , கோபம் , பயம் , 
கர்வம் இவை எல்லாம் தொழில் செய்வதை நாம் 
பார்க்கலாம் என்பது மெய்தான் . மஹிமையும் , தீர 

[ 146 ) 


அடங்கி நட 


மும் , விரதமும் , பக்திவிசுவாசங்களும் உடையவராகிய 
ராஜ ஜாதியாரிடத்தில் உள்ள நல்ல அம்சங்களுடன் 
நாம் ஒட்டலாம் . அங்கே சத்துருக்கள் நம்மை எங் 
ஙனம் தாக்கிய போதிலும் , நாம் வெற்றி பெறுவோம் . 
நினைத்த பொழுதெல்லாம் , புற வெற்றி கிடைக்காவிடி 
னும் , அகவெற்றி நிச்சயம் . நாம் அற்பர்களாய் பயம் 
கொண்டிருந்தால் , நம்மை ஆளுவோரின் பெரிய கொள் 
கைகளையெல்லாம் நமது மட்டம் ஆக்கிவிடுவோம் . 
அவர்களுடைய கெட்ட குணங்களே தலை தூக்க 
இடங்கொடுப்போம் . பிராமணன் தன்னை கீழ் ஜாதி 
என்பதை சூத்திரன் எப்பொழுது ஒப்புக்கொண் 
டானோ, அப்பொழுது பிராமணணுக்குப் பள்ளம் 
தோண்டியாய் விட்டது . எளியவன் வலியவனுக்குச் 
செய்யும் தீமை வலியவன் எளியவனுக்குச் செய்யும் 
பகைமைக்கு நிகராகக்கூடும் . 

ஒருமுறை ஒரு உயர்ந்த ஸர்க்கார் உத்தியோகஸ் 
தர் என்னிடம் , “ போலீஸ் கொடுமையைப்பற்றி எப் 
போதும் முறையிடுகிறீர் . என் மட்டில் , நீங்கள் சொல் 
வதை 

நம்பக்கூடாதென்ற எண்ணமில்லை . ஆனால் , 
பெயர்வழி , விஷயம் எல்லாம் கொண்டுவந்து ருஜுப் 
படுத்தும் " என்றார் . உண்மைதான் . எல்லா அநியா 
யங்களையும் பஹிரங்கமாகத் தூற்றி, உலகறிய மீட்டும் 
மீட்டும் முறையிடத்தக்க தைரியவான்கள் சிலரேனும் 
நமது தேசத்துக்கு வேண்டும் . ஆனால் அற்ப போலீஸ் 
சேவகனாக இருந்தபோதிலும் அவன் பின்னே பூதா 

[ 147 ] 


கட்டுரைகள் : தத்துவம் 


காரமான ராஜ்யாதிகாரம் ஒன்றிருக்கிறது . அவன் 
மேல் குற்றஞ் சாராதபடி காப்பாற்றுவதற்காகப் 
பொதுப் பணத்திலிருந்து ஆயிரக் கணக்காகச் செலவு 
செய்யக் கூடுமென்ற பீதியை மறுக்க முடியாது . 
நம்மை நசுக்கினால் பொறுத்துக் கொண்டிருப்பதேநம் 
உடம்புக்கு நல்லதென்று சில அதிகாரிகள் சொல்லு 
வது நல்ல மாதிரிதானே ? இல்லாவிட்டால் அதிகாரி 
களுடைய “ பிரெஸ்டிஜ்" ( கௌரவம் ) குறைந்து 
போகாதோ ? “ ப்ரெஸ்டிஜ்" நம்மை பயமுறுத்தின 
பழம் பூச்சாண்டி : எப்பொழுதும் நம்முடைய செவி 
யைப் பிடித்துக்கொண்டிருக்கும் நாயகன் ; பேஹிலா 
காவியத்திற்குரிய மாநஸா கவி சங்கனுடைய சண்டி ; 
அதன் பூசைக்குப் போகையில் தர்ம நியாயங்களை 
அவமதித்து இடறிக் கொண்டு போகவேண்டும் ; இல் 
லாவிட்டால் அது நம்மை இடறும் . எனவே , “ ப்ரெஸ் 
டிஜ் " தேவதைகளுக்கு நமஸ்காரம் போடு . 

யா தேவி ராஜ்யசாஸனே 
ப்ரெஸ்டிஜ் ரூபேண ஸம்ஸ் திதா 
நமஸ்தஸ்யை நமஸ்தஸ்யை 

நமஸ்தஸ்யை நமோ நம : 
ஆனால் இது வெறும் அவித்தை ; மாயை தவிர 
வேறொன்றும் இல்லை . நம்முடைய புறக் கண்ணுக்குத் 
தோன்றிய போதிலும் நாம் அதை நம்பக்கூடாது . 
உண்மை அதன் பின்னே நிற்கிறது . அது யாதெனில் 
" நம்முடைய ஆட்சி , நம்முடைய விவகாரம் . " இந்த 

[ 148 ] 


அடங்கி நட 


உண்மையிலே தான் பிரிட்டிஷ் ராஜ்யத்துக்கு வலிமை 
உண்டாகிறது . இதுவே நமக்கு பலம் . பிரிட்டிஷ் 
கொள்கைகளை நாம் தைரியமாக நம்பாவிட்டால் , 
போலீஸ் நம்மை நசுக்கிக் கொண்டேதான் இருக்கும் . 
மாஜிஸ்ட்ரேட்டால் நம்மைக் காக்கவும் முடியாது ; 
" ப்ரெஸ்டிஜ் தேவதை மனுஷ்ய பலி கேட்டுக் 
கொண்டே இருக்கும் . இங்கு சிலர் : - " பலத்தைக் 
காட்டிலும் தர்மம் பெரிதன்று ; பரமார்த்திகமாகப் 
பேசலாமே யொழிய, நடையில் வெளியிட்டால் 
ஆபத்துவரும் " என்றுகூறி ஆக்ஷேபிக்கலாம் . ஸங்க 
டம் வரக்கூடும் . இருந்தாலும், நாம் நம்பிக்கைப்படி 
செய்யவேண்டும் . ஸ்வதேசத்தாரே லஞ்சம் வாங்கிக் 
கொண்டும் பயந்தும் உமக்கு விரோதமாத ஸாக்ஷி 
சொல்வார்களே " என்று சொல்லக்கூடும் . இருந்தா 
லும் , உண்மை யென்று கண்டு கொண்டதை வெளி 
யிட்டுச் சொல்ல வேண்டும். ஸ்வ தேசத்தாரே உம்மை 
மறந்து நின்று தலையில் அடிப்பார்களே . லஞ்சத்தை 
யும் ஸ்துதியையும் வேண்டிச் செய்யலாம் ; எனினும் , 
நாம் உண்மையை நம்பவேண்டும் . அவ்வளவு தூரம் 
நம்பலாமா ? சரியாக , அவ்வளவும் நம்பியாக வேண் 
டும் ; துளி குறைந்தாலும் போதாது . 

ராஜாங்கத்தாரிடம் பெரிய விஷயங்கள் கேட்கி 
றோம் . ஜனங்களுக்கு பெரிய வரங்கள் தரவேண்டும் . 
இல்லாவிட்டால் , ராஜாங்கத்தாரிடம் செய்யும் பிரார்த் 
தனை பயன்படாது . 

[ 149 ] 


கட்டுரைகள் : தத்துவம் 


எல்லோருமே வீரர் அல்லர் ; பயந்தவர்கள் உல 
கத்தில் உண்டு என்பதை நான் அறிவேன் . இருந்தா 
லும் , எல்லா தேசங்களிலும் , எல்லாக் காலங்களிலும் 
சிலர் தமது ஜாதியின் இயற்கைப் பிரதிநிதிகளாகப் 
பிறந்து , தேசத்தின் கஷ்டங்களைத் தாம் பொறுக்கிறார் 
கள் . எதிர்ப்பை எல்லாம் வெட்டிப்பாதை போட்டு , 
மற்றவர் பின் வருவதை எளிதாக்குகிறார்கள் ; மனுஷ்ய 
ஜாதிகளின் வெளி நடைகளில் எத்தனை விபரீதங்கள் 
இருப்பினும் , அவற்றைப் பொருட்டாக்காமல் அதனி 
டம நம்பிக்கை செலுத்துகிறார்கள் ; நிஜாந்தகாரத்தி 
னிடையே கண் விழித்து உதயம் வருமென்று காத்தி 
ருக்கிறார்கள் . கோழைகளின் பயத்தை நகைத்து , 

ஸ்வல்ப மப்யஸ்ய தர்மஸ்ய 

த்ராயதே மஹதோ பயாத் 
அதாவது " இந்த தர்மத்தில் சிறிதளவு பெரிய 
பயத்தினின்றும் காப்பாற்றுகிறது , என்ற வாக்யத் 
தை உரைக்கிறார்கள் . ராஜ்யத்தில் உண்மை அம்சம் 
உண்டானால் அதை வணங்குவோம் ; பாபத்தை வணங் 
கோம் , பயத்தை வணங்கோம் . 

ஒருவனுடைய குழந்தைக்கு உடம்பு சொஸ்த 
மில்லை ; ஐரோப்பிய டாக்டருக்கு பெரிய தொகை 
கொடுத்து வரவழைத்தான் ; டாக்டரும் நாட்டு மந்திர 
வாதியைப் போல உச்சாடனங்கள் செய்யத் தொடங் 
கினான் ; " சிகிச்சை செய்யும் ; இந்தக் காரியத்துக்கு 
உம்மை அழைக்கவில்லை " என்று இவன் சொன்னான் ; 

[ 150 ] 


அடங்கி நட 


டாக்டர் கோபத்துடன் , உனக்கென்ன தெரியும் ? 
நான் வைத்தியன் : நான் எது செய்தாலும் அதுவே 
வைத்தியம் என்றான் . அப்போது இவன் , உன்னைக் 
காட்டிலும் உன் தொழிலே பெரிது ; நான் பணம் 
கொடுத்தது தொழிலைக் கருதி , என்கிறான் . டாக்டர் 
இவளை அடித்து கீழே தள்ளிப் பணத்தை இடுப்பில் 
சொருகிக்கொண்டு போவதாக பாவனை செய்து கொள் 
வோம் . அவன் வண்டி ஸவாரி செய்து கொண்டு வீட் 
டுக்குப் போகையில் அவன் மனமே அவனைச் சீயென்று 
சொல்லாதா ? அதுபோல , இப்போது பிரிட்டிஷ் அதி 
காரிகளின் உத்தரவுகளுக்கு உட்படாமல் , பிரிட்டிஷ் 
ஜாதியின் ராஜ்யக் கொள்கைகளை நான் அங்கீகாரம் 
செய்வதை உத்தேசித்து ஒருவேளை இன்று என்னை 
அதிகாரிகள் கஷ்டப்படுத்தலாகும் ; ஆனாலும் ,எனக்கு 
நாளை வெற்றியுண்டாகும் . 

நூற்றைம்பது வருஷம் பிரிட்டிஷ் ஆட்சி நடந்த 
பிறகு , இன்று சென்னை மாகாணத்தாரின் கஷ்டங்க 
ளுக்கு வங்காளத்தார் இரக்கப்படக் கூடாதென்று 
கட்டளை போடுகிறார்கள் . பிரிட்டிஷ் ராஜ்யத்தின் முத 
லாவது நன்மை என்னவென்றால் , அதனால் பம்பாயும் , 
சென்னைப்பட்டணமும் , வங்காளமும் , பஞ்சாபும் ஐக் 
கியப்பட்டு வருகின் றன என்று சொல்லக் கேள்வி 
ண்டு . மேற்குக் கண்டத்தில் பிரிட்டிஷார் பெல்ஜியபத் 
துக்காகவும் பிரான்ஸுக்காகவும் இரத்தத்தை சிந்தி 
யமனை எதிர்க்கிறார்கள் என்றும் வதந்தி . அதே மூச் 

[ 151 ] 


யு 


கட்டுரைகள் : தத்துவம் 


சிலே , சென்னைப்பட்டணத்தாரின் சுகதுக்கங்களை வங் 
காளத்தார் கவனிக்கக் கூடாதென்று சொல்லலாமா ? 
அதை எத்தனை உரக்கக் கூறிய போதிலும் , மனதிற் 
குள்ளே வெட்கம் உண்டாகாதோ ? 


அதிகாரிகளின் ரஹஸ்ய லஜ்ஜைக்கும் நம்முடைய 
பஹிரங்க உல்லங்கனத்துக்கும் இடையே ஒரு பாலம் 
போடவேண்டும் . இங்கிலீஷ்காரர் இந்தியாவிற்கு 
கொடுத்த 

வாக்கினால் கட்டுப்பட்டிருக்கிறார்கள் . 
ஜரோப்பிய நாகரீகத்தின் பிரதிநிதியாகிய இங்கிலாந்து 
இந்தியாவிற்கு வந்தது . பிரதிநிதியாகிய இங்கிலாந்து 
கொடுத்த வாக்குறுதியே மேற்படி ஐரோப்பிய நாகரீ 
கத்தின் ஞான மந்திரம் . இதுவே அவர்களுடைய 
ராஜ்யத்துக்கு பலம் . இதை மஹிமைப்படுத்துவோம் . 
இந்தியாவை நசுக்கும் பொருட்டு ஆங்கிலேயர் இங்கு 
வரவில்லை என்பதை அவர்கள் மறக்க நாம் இடங் 
கொடுக்கமாட்டோம் . 


ஏதேனும் ஒரு பெரிய ஜாதியாருக்கு பெரிய அனு 
பூதி உண்டாயின் , அது பிறர்க்கும் கொடுக்கத்தக்கது . 
லோபத்தினால் தனக்கே நஷ்டம் உண்டாகும் . ஸயன் 
ஸும் மனுஷ்ய உரிமைகளும் ஐரோப்பாவின் அனுப 
வப் பயன் . இந்தச் செல்வத்தை நமக்கு கொடுக்கும் 
பொருட்டாக தெய்வம் இங்கிலாந்தை நம்முடைய 
கரைகளில் கொண்டுவந்து சேர்த்தது . இந்தக் க 
மையை நிறைவேற்றும்படி அவர்களை வற்புறுத்துவது 

[ 152 ] 


அடங்கி நட 


நம்முடைய கடமை . ஒருபாலார் தம்முடைய கடமை 
யைச் செய்யாவிட்டால் , இருபாலாருக்கும் மறதியும் 
வீழ்ச்சியும் உண்டாகும் . 

இங்கிலீஷ்காரர் தம்முடைய தேச சரித்திரத்தைத் 
திருஷ்டாந்தமாகக் காட்டி , “ நாங்கள் நெடுங்காலம் 
போராடி உழைத்ததன் பயனாகமிகவும் தாமஸமாகவே 
எங்களுக்கு ஸ்வராஜ்யம் கிடைத்தது " என்று சொல் 
லக்கூடும் . இருக்கலாம் / வழிகாட்டுகிற ஜாதிக்குக் 
கஷ்டம் . பின்னே வருகிற ஜாதிக்கு சுலபம் . திருஷ் 
டாந்தமாக , அமெரிக்காவில் வங்காளி மாணாக்கர்கள் 
தாமே யந்திரங்கள் செய்கிறார்கள் . இதற்காக ஆதி 
காலத்தில் அடுப்புச் சட்டியிலிருந்து நீராவிக் கருவி 
தோன்றிய நாள் முதல் இன்று வரையில் படிப்படியாக 
வந்த நூறு ஆண்டு காலம் இவனும் படித்துக்கொண்டு 
வரவில்லை . ஐரோப்பாவில் பலகாலம் வளர்த்த பயிரை 
ஜப்பான் ஒரு க்ஷணத்தில் கொண்டுபோய் வைத்து 
நேரே பயிரிட்டு வருகிறது . ஸாமர்த்தியம்குறைவென் 
றால் , அதற்கு விரைவாகவே ஸ்வராஜ்ய வழக்கத்தைக் 
கைக்கொள்ள வேண்டும் . ஒருவனிடம் ஒரு திறமை 
இல்லை யென்று நாம் முன்னதாகவே தீர்மானம் செய் 
தால் , அப்படியே இல்லாமல் போகும் . அவன் திறமை 
நம்முடைய கண்ணுக்குத் தெரியாமலே போகும் . நம் 
மவரை நாமே இகழ்ந்து , அவர்களிடம் நன்மைப் பிறப் 
பதை நாம் தடுத்து அவர்களை உலகம் இகழ வைத்தால் , 
அதைவிடப் பெரிய குற்றம் வேறொன்றும் இல்லை . 

[ 153 ] 


கட்டுரைகள் : தத்துவம் 


சரித்திரத்தில் ஸூர்யோதயமாகிறபோதுகிழக்கே 
ஒளி ஊர்ந்தூர்ந்து வராது ; பாய்ந்து வரும் . எட்டுத் 
திசையையும் உடனே நிரம்பச் செய்யும் . உலகத்து 
ஜாதியார் அங்குலத்தின் மேல் அங்குலமாக மேன் 
மைக்கு நகர்ந்து தான் செல்லவேண்டும் என்று விதி 
போட்டால் எந்த ஜாதிக்கும் மேன்மை நேரிடாது . 
தகுதி உண்டான பின்புதான் விடுதலையை விரும்பலா 
மென்று விதி போட்டால் , எந்த ஜாதிக்கும் விடுதலை 
உண்டாயிராது . 

ஐரோப்பியர் தம்முள் ஜனாதிகாரம்உண்டென்று 
புகழ்ச்சி சொல்லிக் கொள்ளுகிறார்கள் . ஐரோப்பியர் 
அமெரிக்கர் வெளி டம்பத்துக்குள் மறைந்துகிடக்கும் 
அழுகற் சேற்றை கீற விருப்பமில்லை . இவர்களுக்குத் 
தலை அதிகாரமாக ஒன்றை நாட்டி , மேற்படி சேறு 
முழுதும் கழுவின பிறகுதான் , ஜனாதிகாரம் நடத்தலா 
மென்று விதி போட்டால் , சேறும் நீங்காது ; நீங்கு 
மென்ற நம்பிக்கைக்கும் இடமிராது . 

இப்படி நமது ஜாதியா சாரங்களிலும் , தனி நாட் 
டங்களிலும் , பிழைகள் இருக்கத்தான் செய்கின்றன . 
அவற்றை நான் மறைக்க விரும்பினாலும் என்னால் முடி 
யாது . எப்படிக்கும் நம்மை நாமே ஆளவேண்டும் . ஒரு 
விளக்கு மங்கினதைக் குறித்து , மற்றொரு விளக்கை 
ஏற்றாமல் தவிர்க்கவிடலாகாது . மனுஷ்ய ஜாதி மொத் 
தத்துக்கே பெரிய திருவிழா நடக்கிறது . எல்லா நாட்டு 
விளக்குகளும் எல்லா விஷயங்களிலும் ஒரே மாதிரி 

[ 154 ) 


அடங்கி நட 


யாக இருந்தாலும் , ஊர்கோலம் முன்னே செல்லுகி 
றது . நம்முடைய விளக்குச் சற்றே அவிந்தால் இங்கி 
லாந்தின் விளக்கிலே சற்று பற்றவைத்துக்கொள்ள 
லாகாதா ? இதற்கேன் கோபம் ? இதனால் பிரிட்டிஷ் 
ஒளி குறையாது . உலகத்தின் ஒளி அதிகப்படும் . 

திருவிழாவில் தெய்வம் நம்மைக் கூப்பிடுகிறது . 
பூசாரி தடுக்க நாம் இடம் கொடுக்கலாமா ? சிறுபணக் 
காரர் வந்தால் பூசாரி பல்லைக் காட்டுவான் . ஆஸ்திரே 
லியாவும் , கனடாவும் வந்தால் எதிர்கொண்டழைத்து 
நல்வரவு சொல்லுவான் . திருவிழாக் கடவுளுக்குக் 
கண் குருடில்லை. இப்படிப்பட்ட வேற்றுமைகளை அவர் 
பொறுக்கமாட்டார் . உள்ளத்திலே பாவம் வெட்கமாக 
வந்து சுடாவிட்டால் , வெளியே தெய்வகோலமாக 
வந்து சுடுகின்றது . 

பிரிட்டிஷாரும் நாமும் கலந்து இக்காரியம் செய்ய 
வேண்டும் . வங்காளிகளிடம் எனக்கு நம்பிக்கைதான் . 
வாலிபர் கிழவேஷம் போட்டுக்கொண்டு கீழ்ப்பார்வை 
பார்க்கக்கூடாது . ஆங்கிலேயருக்குள் சில மஹாத்மாக் 
கள் தோன்றி இங்கிலாந்தின் சரித்திரப் பயனை நாமும் 
அனுபவிக்கும்படி பேசி சில ஜனங்களிடம் அவமானப் 
படுகிறார்கள் . 

இந்தியாவிலும் பிறர் சினத்தையும் தமர் நகைப் 
பையுங் கருதாமல் , தோல்விக் கஞ்சாமல் , ஆண்மை 
காட்டும் ஆண்மக்கள் வேண்டும் . 

[ 155 ] 


கட்டுரைகள் : தத்துவம் 


நமது தேசத்தின் குலதெய்வம் , என்றும் விழித் 
திருக்கும் நித்யதேவன் , நம்முடைய ஜீவன் இப்பொ 
ழுது வெளியதிகாரிகளுக்கு பயந்து குருட்டாசாரம் 
என்ற தளை பூண்டு புழுதியில் கிடப்பதை நீக்கி , அதன் 
ஸஹஜ நிராகார நித்ய ஜயாமிர்த ரூபமான ஆத்ம 
ரூபத்தில் சேரும்படி அந்த ஈசன் கூறுகிறான் . அடி 
மேல் அடியடித்து ஆத்மாநம் வித்தி " , " தன்னை அறி " 
என்கிறான் . 


காலத்துக்கு முந்திய கிழவனாகி , குருட்டு நம் 
பிக்கை என்ற மூடச்சுமையால் முதுகு வளைந்துபோய் 
தன்னைத்தான் நம்பாத கோழையே , கேள் ! 


நமக்குள்ளே சில்லரைச் சண்டை , அற்பப்பகை, 
அற்பப் பொறாமைகளுக்கெல்லாம் இதுவன்று காலம் . 
கஞ்சிக்குப் பிச்சைக்காரர் சண்டையிடுவது போலே , 
சிறு தயவுகளை விரும்பி நமக்குள்ளே சண்டைபோடும் 
காலம் சென்றது . 

இருட்டு மூலைக்குள் உட்கார்ந்து 
கொண்டு , நம்மை நாமே மஹான்கள் என்று பாவனை 
செய்வதில் பயனில்லை . உலகத்தாரின் சபைகளில் நம் 
முடைய கர்வம் சிறுமைப்படுகிறது . 

சக்திஹீனர் 
போலே நாம் பிறரைக் குற்றங் கூறுதல் கூடாது . பல 
நூற்றாண்டு செய்த பாவம் பெருஞ் சுமையாய் , நம 
தாண்மையை நசுக்கி நம் மறிவை மயக்கி விட்டது . 
அவற்றின் பெருஞ் சுமையை தள்ளி எறிய ஒரு பெரிய 
முயற்சி செய்யக் காலம் இதுவேயாம் . நாம் முன்னே 

[ 156 ] 


அடங்கி நட 


போகவொட்டாமல் இந்தச் சுமை பின்னே இழுக் 
கிறது . சென்றது வருவதை வசியவித்தை போலே 
கலங்கச் செய்கிறது . சென்றகாலப் புழுதியுஞ் சருகும் 
புதிய உதயத்தை மறைக்கின்றன . நம்முடைய புதிய 
இளைமைத் தொழிலை அவை மூடுபனி போலே மறைக் 
கின்றன . நிஷ்பிரயோஜனம் என்ற அவமானத்தி 
லிருந்து தப்ப விரும்பினால் , இந்த சுமையைக் கூசாமல் 
வீசி எறிந்து விட வேண்டும் . மனுஷ்ய ஜாதி எப்போ 
தும் முன்னே நோக்கிச் செல்லுகிறது ; எப்போதும் 
விழிப்புடன் புது நிலங்களைத் தேடி மரணத்தைவெல்லு 
கிறது . ஜகத்தின் பெரிய சிற்பிக்கு வலக்கை போன் 
றது . உண்மையைக் கெஞ்சி அறிவுச் சுடர் கொளுத் 
திய வீதிவழியே செல்லும்பொழுது , யுகத்துக்கு யுகம் 
வெற்றி கொண்டு முன்னேறும்போது , உலகம் முழு 
வதும் எதிரொலி கேட்கத் தனி ஆரவாரம் உண்டா 
கிறது . இந்த மனுஷ்ய ஜாதியுடன் நாம் ஸம நடை 
யாகச் செல்ல விரும்பினால் , இந்த முதுகுச் சுமையை 
கூச்சப்படாமல் வீசி எறிந்து விடவேண்டும் . 

புறத்திலிருந்து நம்மீது இடைவிடாமல் 
அவ 
மானமும் கஷ்டமும் பட்டுப்பட்டு தீண்டலாயிருப்ப 
தைச் சுத்தி பண்ணித் தீர்க்கவேண்டும் . தானாக 
விரும்பித் தான் உழைத்தல் என்னும் ஹோமத்தைச் 
செய்து , சுத்தி பண்ணவேண்டும் . அந்த யாகத் தீயில் 
நம்முடைய பாவங்கள் வெந்துபோம் . அஞ்ஞானப் 
புகை விலகும் . சோம்பற் குணம் சாம்பராகும் . 

[ 157 ) 


கட்டுரைகள் : தத்துவம் 


பெரிய தீ தேவா ! நீ தீரன் , தேவன் ; எம்மி 
டத்தே மஹத்தாயும் , துக்கரஹிதமாயும் , நாசரஹித 
மாயும் , நாயகமாயும் அமரமாயும் உள்ள அம்சத்துக்கு 
நீ நாதன் . 

அதனை உனது ராஜ ஸிம்ஹாஸனத்துக்கு வலக் 
கையாக அழைக்கிறாய் . நம்முடைய சோர்வும் , அறி 
யாமையும் பழியுற்று , நமதடிமைக்குணம் தண்டனைப் 
பட்டு நம்மினின்றும் பிரிந்து செல்க ; நன்மை வளைக . 


புனர் ஜன்மம் ( 2 ) 
பாப புண்ணியங்களுக்கு இணங்க மானிடரின் கர் 
மத்தினுடைய பலனாக அடுத்த ஜன்மத்தில் உயர்ந்த 
பிறப்பேனும் தாழ்ந்த பிறப்பேனும் கிடைக்கும் என் 
பது நமது தேசத்துப் பொது நம்பிக்கை . பாவம் செய் 
யும் ஒருவனை நீ அடுத்த ஜன்மம் மிருகமாகப் பிறப் 
பாய் என்றால் அவனுடைய மனம் பதைக்கிறது . 
ஆனால் , இந்த ஜன்மத்திலேயே மனிதர்கள் தாம் மிரு 
கங்களைப் போலிருப்பதைக் கவனிப்பது கிடையாது . 
ஒவ்வொரு நிமிஷத்திலேயும் ஒருவன் நினைக்கும் 
நினைப்புகளும் செய்யும் செய்கைகளும் அவன் பலவிதப் 
பிறவிகளை அடைவதற்குக் காரணமாகின்றன . இந்த 
உலகத்திலேயே , இப்பொழுதே , ஒரே சரீரத்திலுள்ள 
ஒருவன் ஆயிரம் பிறவிகள் பிறந்து மடிகிறான் , ஒவ் 
வொரு க்ஷணமும் ஒவ்வொருவனும் பிறந்து பிறந்து 

[ 158 ] 


புனர் ஜன்மம் 


பிறந்து 


மடிகின்றான் ; ஒவ்வொரு க்ஷணமும் ஒவ் 
வொருவனும் பிறந்து பிறந்து மாய்கிறான் என்று 
கூறத் தகும் . மிருகங்களைப் போன்ற மனிதர்களை நாம் 
பார்த்ததில்லையா ? நம்மை நாம் கவனிக்கு மிடத்து , 
எத்தனை விதமான மிருகங்களா யிருந்திருக்கிறோம் 
என்பது தெரியும் . வஞ்சனையாலும் , சூத்திரத்தாலும் , 
சமயத்திற் கேற்பப் பலவித கபடங்கள் செய்து ஜீவிப் 
பவன் நரிதானே ? ஊக்கமில்லாமல் ஏதேனுமொன்றை 
நினைத்துக்கொண்டு மனஞ்சோர்ந்து தலை கவிழ்ந்து 
உட்கார்ந்திருப்பவன் தேவாங்கு . மறைந்திருந்து பிற 
ருக்குத் தீங்கு செய்பவன் பாம்பு . தாமதத்திலும் , 
புகழிலும் விருப்பமில்லாமல் , அற்ப சுகத்திலே மூழ்கிக் 
கிடப்பவன் பன்றி . சுயாதீனத்திலே இச்சையில்லாமல் 
பிறர்களுக்குப் பிரியமாக நடந்து கொண்டு , அவர்கள் 
கொடுத்ததை வாங்கி வயிறு வளர்ப்பவன் நாய்.கண்ட 
விஷயங்களிலெல்லாம் திடீர் , திடீர் என்று கோபமடை 
கிறவன் வேட்டைநாய் . காங்கிரஸ் சபையிலேயும் 
சேர்ந்து கொண்டு , ஆங்கிலேய அதிகாரிகளுக்கும் 
ஹிதமாக நடக்க வேண்டுமென்ற விருப்பமுடைய 
மேத்தா கட்சியைச் சேர்ந்தவன் வௌவால் . அறிவுத் 
துணிவால் பெரும் பொருள்களைத் தேர்ந்து கொள் 
ளாமல் , முன்னோர் சாஸ்திரங்களைத் திரும்பத் திரும்ப 
வாயினால் சொல்லிக் கொண்டிருப்பவன் கிளிப்பிள்ளை . 
பிறர் தன்னை எவ்வளவு அவமதிப்பாக நடத்தியபோதி 
லும் , அவன் அக்கிரமத்தை நிறுத்த முயலாமல் தனது 

[ 159 ] 


கட்டுரைகள் : தத்துவம் 


மந்த குணத்தால் பொறுத்துக் கொண்டிருப்பவன் 
கழுதை . வீண் மினுக்கு மினுக்கி டம்பம் பாராட்டு 
கிறவன் வான்கோழி . கல்வியறிவில்லாதவனை மிருகக் 
கூட்டத்திலேயும் சேர்க்கலாகாது ; அவன் 

, தூண் . 
தான் சிரமப்படாமல் பிறர் சொத்தை அபகரித்து 
உண்ணுபவன் கழுகு . ஓர் நவீன உண்மை வரும் 
போது , அதை ஆவலோடு அங்கீகரித்துக் கொள்ளா 
மல் வெறுப்படைகிறவன் (வெளிச்சத்தைக் கொண்டு 
அஞ்சும் ) ஆந்தை . 

ஒவ்வொரு நிமிஷமும் சத்தியமே பேசித் தர் 
மத்தை ஆசரித்துப் பரமார்த்தத்தை அறிய முயலுகிற 
வனே மனிதனென்றும் தேவ னென்றும் சொல்வதற் 
குரியவனாவான் . மிருக ஜன்மங்களை நாம் ஒவ்வொரு 
வரும் க்ஷணந்தோறும் நீக்க முயலவேண்டும் . 


உலக வாழ்க்கையின் பயன் 
உலக வாழ்க்கையில் மானிடராலும் மற்ற உயிர் 
களாலும் விரும்பப்படும் மிகச்சிறந்த பயன் யாது ? 
எப்போதும் நீங்காத , எப்போதும் மாறாத , எப்போ 
தும் குறையாத இன்பமெய்தி வாழ்தல் . 

இவ் வகையான இன்பத்தை எய்தும் பொருட் 
டாகவே மானிடர் கல்வி கற்பதும் , பொருள் சேர்ப் 
பதும் , தவங்கள் செய்தலும் , அரசாள்வதும் , களவு 
செய்தலும் , கொலை செய்வதும் , பேசுதலும் சிரித் 

[ 160 ] 


உலக வாழ்க்கையின் பயன் 


தலும் , ஆடுதலும் , பாடுதலும் , அழுதலும் , உழுத 
லும் - எல்லாத் தொழிலும் செய்கிறார்கள் . மனிதர் 
மட்டுமே யன்றி மற்ற எல்லா உயிர்களும் தாம் செய் 
யும் எல்லாத் தொழில்களையும் மேற்கூறிய ஒரே 
நோக்கத்தோடுதான் செய்கின்றன . 

ஆயினும் , இதுவரை மேற்படி நித்யானந்த 
நிலையை எந்த உயிரும் எய்தவில்லையென்பது தெளிவு . 
உலகத்தில் தவிர்க்க முடியாத துக்கம் நிறைந்திருப் 
பதே , புத்தர் கண்டதாகக் கூறப்படும் 
உண்மைகளில் , முதலாவது. இங்ஙனம் தீராத துன் 
பம் இருப்பதற்குக் காரணம் ஒவ்வொர் உயிரும் 
தன்னை யேனும் பிற உயிர்களையேனும் பார்த்தும் 
கருதியும் ஓயாமல் அருவருப்பும் பயமும் 
கின்றனவாதலேயாம் . 


நான்கு 


அடை 


இங்ஙனம் ஒவ்வொரு உயிர்க்கும் தன்னிடத்தும் 
பிற உயிர்களிடத்தும் பொருள்களிடத்தும் தீராத 
சகிப்பின்மையும் , பயமும் , வெறுப்பும் , கவலையும் 
ஏற்படுவதற்குக் காரணம் , அநாதி காலந்தொட்டு 
ஜீவர்களுக்குள்ளே நிகழ்ந்துவரும் ஓயாத போராட் 
டத்தால் ஏற்பட்ட பழக்கந் தவிர வேறொன்றுமில்லை . 

எல்லா வஸ்துக்களும் எல்லாக் குணங்களும் ஒன் 
றென்னும் வேதாந்த ஞானத்தால் இந்த அஞ்ஞானப் 
பழக்கத்தை நீக்கவெண்டும் . மேற்படி ஞானம் , உலகம் 
தோன்றிய கால முதலாக , எத்தனையோ பண்டிதர் 

[ 161 ] 


த. 11 


கட்டுரைகள் : தத்துவம் 


4 


களின் மனத்திலும் கவிகளின் மனத்திலும் உதித் 
திருக்கிறது ; எத்தனையோ கோடிக்கணக்கான பாமரர் 
மனத்துள் அவை அழுத்தாமல் , வாயினால் பிதற்றிக் 
கொண்டு வந்திருக்கிறார்கள் . 

ஆயினும் , பண்டிதர்களுக்கும் பாமரர்களுக்கும் 
ஒருங்கே அந்த ஞானத்தை நித்ய அநுபவத்தில் 
கொண்டுவர முடியாதபடி , பழைய அஞ்ஞானம் 
தடுக்கிறது . 

அஞ்ஞானத்தை வென்றால் , தீராத இன்பநிலை 
யெய்தி வாழலாம் என்று சாஸ்திரம் , யுக்தி , அநுப 
வம் - மூன்று பிரமாணங்களாலும் விளங்குகிறது . 
எனினும் , அந்த அஞ்ஞானப் பிசாசையும் அதன் 
குட்டிகளாகிய காமம் , குரோதம் , மோஹம் , லோபம் , 
மதம் , மாத்ஸர்யம் என்ற ஆறு யமதூதர்களையும் 
வெல்ல மனிதனுடைய சித்தம் இடங்கொடுக்க 
மாட்டேன் என்கிறது . நாயைக் குளிப்பாட்டி நல்ல 
உணவளித்து நடு வீட்டில் வைத்தால் , அது மறு 
படியும் அசுத்த உணவை விரும்பி வாலைக் குழைத்துக் 
கொண்டு ஓடத்தான் செய்கிறது . எத்தனை புதிய 
இன்பங்களைக் காட்டியபோதிலும் , மனம் அவற்றில் 
நிலைபெறாமல் , மீண்டும் ஏதேனும் ஒரு துன்பக் 

கண்ணைத் திறந்து கொண்டு போய் 
விழுந்து தத்தளிக்கத் தொடங்குகிறது . 

மனம் கலங்கிய மாத்திரத்தில் புத்தி கலங்கிப் 
போய்விடுகிறது . ஆகையால் , புத்தியை நம்பி எவ 

[ 162 ] 


குழியிலே 


உலக வாழ்க்கையின் பயன் 


னும் 


மனத்தைக் கலங்க விடா திருக்கக் கடவன் . 
மனத்தைக் கலங்க விடாமல் பயிற்சி செய்வதே 
எல்லா வித யோகங்களிலும் சிறந்த யோகமாகும் . 
மனம் தவறி ஒரு துன்பக் குழியில் போய் விழுங் 
காலத்தில் , புத்தி சும்மா பார்த்துக் கொண்டு நிற 
கிறது . ஒரு வேளை புத்தி தடுத்தபோதிலும் , அதை 
மனம் கவனிப்பதில்லை . புத்தியை மீறி உழலும் சக்தி 
மனத்துக்கு இருக்கிறது . 
ஆதலால் , 

மனம் துன்பத்தில் நழுவி விழத் 
தொடங்கும் போது , அதை உறுதி அல்லது தைர்யம் 
என்ற கடிவாளத்தால் பிடித்து நிறுத்திப் பழகுவதே 
சரியான யோகப் பயிற்சியாம் . இந்தப் பயிற்சி ஏற் 
படுத்திக்கொள்ளுமாறு 

சிலர் உலகத்தை 

விட்டு 
நீங்கித் தனியிடங்களிலிருந்து கண்ணை 

மூடிக் 
கொண்டு பழகுகிறார்கள் . வேறு சிலர் மூச்சைப் பல 
இடங்களில் கட்டியும் அவயவங்களைப் பலவாறு 
திருப்பியும் பழகுகிறார்கள் ; தனியே இருந்து ஜபம் 
பண்ணிப் பார்க்கிறார்கள் . 

இதிலெல்லாம் இது வேகாது . உலகத்தாருடன 
கூடி 

எல்லா வகைகளிலும் மற்ற உலகத்தாரைப் 
போலவே தொழில் செய்து கொண்டு உலக விவகாரங் 
களை நடத்திய வண்ணமாகவே சஞ்சலத்துக்கு இடங் 
கொடாதபடித் தன் மனத்தைக் கட்டக் கூடிய திற 
மையே பயன் தரக் கூடியது . மற்ற முயற்சிகளெல் 
லாம் வீண் . 

[ 163 ) 


கட்டுரைகள் : தத்துவம் 


நீதி , ஸமாதானம் , ஸமத்துவம் , அன்பு இவற்றா 
லேயே இவ்வுலகத்தில் தீராத தைரியமும் , அதனாலே 
தீராத இன்பமும் எய்தலாம் . வேறு வழியில்லை . 


உழைப்பு 


ராமகிருஷ்ணர் நீ யுண்டு , நீ யுண்டு , நீ யுண்டு , 
நானில்லை , நானில்லை , நானில்லை என்று ஜபம் 
பண்ணினார் . அவர் சோம்பேறியா ? ஆஹா ! ராம 
கிருஷ்ணர் 

விவேகானந்தரை உண்டாக்கினார் . 
விவேகானந்தரோ புதிய பாரத தேசத்தை உண்டாக் 
கினவர்களிலே முதல் வகுப்பைச் சேர்ந்தவர் . 

உழைப்பு எப்போதும் உண்டு . தெய்வமே சர 
ணென்றிருப்போர் உள்ளத்திலே தாபமில்லாமல் 
உழைப்பார்கள் ; ஆனபடியால் , அவர்களுடைய 
செய்கைக்கு வலிமை அதிகம் , வேகம் அதிகம் , உயர்வு 
அதிகம் , அழகு அதிகம் , பயன் அதிகம் என்பது 
சொல்லாமலே விளங்கும் . 

உழைப்பு எப்போதுமுண்டு . தெய்வத்தின் தலை 
யிலே சுமையைப் போட்டுவிட்டு , நாம் கவலை , பயம் 
என்ற இரண்டு நாய்களுக்கும் உள்ளத்தை இரை 
யாக்காமல் , ஸந்தோஷமாகப் பாட்டுப் பாடிக் 
கொண்டு நிலத்தை உழுவது 

அழுது 
கொண்டே உழுதால் உழவுக்குக் கெடுதி ; மனத் 

[ 164 1 


நல்லது . 


உழைப்பு 


துக்கு ஸந்தோஷமில்லை ; மடத்தன்மை தவிர 
வேறொன்றுமில்லை . 

உழைப்பு எப்போதும் உண்டு. இதிலே நான் 
என்ற பாரத்தை நீக்கிவிட்டு உழைத்தால் , வேலை 
கிறுகிறுவென்று வேகமாகவும் பிழையில்லாமலும் 
நடக்கும் . தன்னைத் தூக்கித் தலையிலே வைத்துக் 
கொண்டு வேலை செய்தால் வேலை குழம்பும் . 

தன்னை மறந்து , வித்தையின் இன்பத்திலே தன் 
புத்தி முழுவதையும் செலுத்தி ஆடும் தாசி நன் 

றாக 
ஆடுவாள் . நாம் அழகோ அழகில்லையோ ? வகுப்பு 
சரியாயிருக்கிறதோ இல்லையோ ? நெற்றிப் பொட்டு 
நேரே விழுந்திருக்கிறதோ என்னவோ ? பாதி ஆட் 
டத்தில் முன்னொரு முறை வயிற்றுவலி வந்ததுபோல் 
வந்துவிடுமோ என்னவோ ? என்று தன் சித்தம் 
குழம்பிப் போயிருந்தால் ஆட்டம் நேரே வராது . 

தன்னை மறந்து சகல உலகினையும் 
மன்னி நி தங்காக்கு மகா சக்தி- அன்னை 
அவளே துணையென் றமைவெய்தி நெஞ்சம் 
துவளா திருத்தல் சுகம் . 
நெஞ்சிற் கவலை நிதமும் பயிராக்கி 
அஞ்சி உயிர் வாழ்தல் அறியாமை - தஞ்சமென 
வையமெலாங் காக்கு மகா சக்தி நல்லருளை 
ஐயமறப் பற்றல் அறிவு , 
வையகத்துக் கில்லை மனமே நினக்கு நலம் 
செய்யக் கருதி யிவை செப்புவேன் - பொய்யில்லை 
எல்லா மளிக்கும் இறை நமையுங் காக்குமெனும் 
சொல்லால் அழியும் துயர் . 

[ 165 ] 


கட்டுரைகள் : தத்துவம் 


எண்ணிற் கடங்காமல் எங்கும் பரந்தனவாம் 
விண்ணிற் சுடர்கின்ற மீனை யெலாம்- பண்ணியதோர் 
சக்தியே நம்மைச் சமைத்தது காண் நூறாண்டு 
பக்தியுடன் வாழும்படிக்கு . 


புராணங்கள் 


என்ற 


வேதக் கொள்கைகளை எல்லா ஜனங்களுக்கும் 
தெளிவாக உணர்த்தும் பொருட்டு முன்னோர்களால் 
புராணங்கள் ஏற்படுத்தப்பட்டன . நான் எனது 
அகந்தையாலும் பிறருக்குப் 

விதங் 
களிலே தீங்கிழைப்பதும் , தமக்குத்தாமே பலவித 
மான அச்சங்களும் தீங்குகளும் வருவித்துக்கொள்ளு 
தலும் ஜீவர்களின் இயற்கை . இந்த இழிவு கொண்ட 
இயற்கையை ஞானத்தீயிலே போட்டுப் பொசுக்கி 
விடுதல் வேத ரிஷிகளால் ஏற்படுத்தப்பட்ட யக்ஞம் 
அல்லது வேள்வியின் கருத்து . 

எல்லாம் ஈசன் செயல் ; எல்லாம் அவனுடைய 
ரூபம் . கம்ப ராமாயணத்தில் ஹிரண்யனுக்கு ப்ரஹ் 
லாதாழ்வான் உபதேசித்தருளியபடி , அவன் 
சாணிலு முளன் : மற் றாங்கோர் 

ணு 

வினைச் சத கூறிட்ட 
கோணிலும் உளன் : மா மேருக் 

குன்றிலும் உளன் : இந்நின்ற 
நூணிலும் உளன் : யான் சொன்ன 
சொல்லிலும் உளன் . 

[ 166 ) 


புராணங்கள் 


அவனைத் தவிர வேறு பொருளே கிடையாது . 
அவனன்றி ஓர் அணுவு மசையாது . ஆதலால் , 
இந்த 

உலக முழுவதும் பரிபூரண அழகுடையது ; 
பரிபூரண 

மங்களத்தன்மை யுடையது . அந்தக் 
கடவுள் ஸர்வ சக்தியுடையவன் . ஆதலால் கீதை 
யிலே சொல்லியபடி , 

எல்லாப் பொறுப்புகளையும் 
அவன் பாதங்களிலே சுமத்திவிட்டு , நாம் எப்போதும் 
கவலையின்றி ஆனந்தத்துடன் வாழும்படியாக நம் 
மனத்தைத் திருத்திக் கொள்ளக் கடவோம் என்ற 
துணிவே ஞானத் தீ என்று சொல்லப்படும் . 
வேதாக்கி. 

இங்ஙனம் நிச்சயிக்கப்பட்ட கடவுளிடத்தும் , 
அவனுடைய கலைகளாகிய எல்லா ஜீவர்களிடத்தும் 
தீராத மாறாத அன்பு செலுத்துதலே பக்தி என்று 
சொல்லப்படும் . இந்தப் பக்திதான் முடிவான ஸாத 

இதனால் ஈசன் நம்மிடத்தே கருணை பூண்டு 
நமக்கு மோக்ஷ ஸாம்ராஜ்யத்தைக் கொடுப்பான் . 
இது அமிர்த பானம் . இது தான் நான்கு வேதங் 
களின் தீர்ப்பு . 

இந்தக் கட வுளை முழுமையாக நோக்குமிடத்தே, 
வேதம் அவனுக்கு “ தத் " ( அஃது ) அதாவது 
பரப்ரஹ்மம் என்ற பெயரும் , ஸத் ( உண்மைப் 
பொருள் ) முதலிய பெயர்களும் கொடுக்கிறது . 

படைத்தல் , காத்தல் , மாற்றுதல் , அருள் செய் 
தல் , வலிமையுடைமை , தெளிவுடமை , ஒளியுடைமை 

[ 167 ) 


னம் . 


கட்டுரைகள் : தத்துவக் 


எங்கும் பரந்திருக்குந் தன்மை , பலப்படத் தோன்றுந் 
தன் மை , ஆனந்த இயல்பு முதலிய கடவுளின் எண் 
ணிறந்த குணங்களையும் இயல்புகளையும் பிரிவுபடுத்தி 
நோக்குமிடத்தே , வேதம் அந்தந்தக் குணங்களுக்கும் 
இயல்புகளுக்கும் தக்கபடி , அவன் ஒருவனுக்கே பிர 
மன் , விஷ்ணு , சிவன் , இந்திரன் , வாயு , ஸோமன் , 
ஸூர்யன் , வருணன் , அக்நி , பகவான் முதலிய பல் 
வேறு நாமங்களை வழங்குகிறது . 

இந்த விஷயத்தை ரிக் வேதம் " ஏகம் ஸத் " 
என்ற தொடக்கமுடைய மந்திரத்தில் மிகவும் தெளி 
வாக விளக்கிக் காட்டுகிறது . 

எனவே , வேதத்தின் வழி நூல்களாகிய புராணங் 
களில் , இக் கடவுளை உணர்வதற்கு ஸாதனங்களாகிய 
தவம் , பக்தி , யோகம் முதலியனவற்றை அனுஷ்டிக் 
கும் நெறிகளும் , இந்த வழியே செல்ல விரும்புவோ 
னுக்கு இன்றியமையாதனவாகிய திடசித்தம் , நேர்மை , 
ஜீவகாருண்யம் முதலிய 

குணங்களைப் 

பழக்கப் 
படுத்திக் கொள்ளும் நெறிகளும் , இந்தக் குணங்கள் 
ஏற்படாதபடி தடுக்கும் பயம் , கர்வம் , கோபம் , 
நிஷ்டூரம் முதலிய அசுர குணங்களை அறுக்கும் நெறி 
களும் பல திருஷ்டாந்தங்களாலும் சரித்திரங்களா 
லும் உவமைக் கதைகளாலும் உபதேசங்களாலும் 
விஸ்தாரமாகக் காட்டப்பட்டிருக்கின்றன . 

உபாஸனை புரிவோரின் இயல்புகளுக்கும் வேண்டு 
தல்களுக்கும் தக்கபடி , அப் புராணங்கள் பரமாத்மா 

[ 168 ] 


புராணங்கள் 


வின் முக்கியமாக மூர்த்தி பேதங்கள் அதாவது குண 
பேதங்களைச் சிறப்பாக காட்டவேண்டி , சில இடங்க 
ளில் அக்கினியையும் , சில இடங்களில் இந்திரனையும் . 
இங்ஙனமே மற்ற மூர்த்திகளையும் முதன்மையாகக் 
கூறும் வேத வழியை அனுசரித்து , புராணங்களும் 
சில அக்கினியை மேம்படுத்தியும் சில விஷ்ணுவை 
மேம்படுத்தியும் , சில சிவனை மேம்படுத்தியும் காட்டு 


கின்றன . 


வேத 


ஆயினும் , கால நடையிலே இப்புராணங்களை 
மாத்திரமே ஆதாரமாகக் கொண்ட மதபேதங்கள் 
நம்முடைய தேசத்தில் ஏற்பட்டுவிட்டன. வேதக் கல் 
வியும் வேத ஞானமும் குன்றிப் போயின. 
ஆராய்ச்சி ஒரு வகுப்பினருக்கேவிசேஷ உரிமையாகக் 
கொண்டாடப்பட்டது . இதனால் பொது ஜனங்களுக் 
குள்ளே வேத ஆராய்ச்சி சூன்யமாய் 

விட்டது . 
புராணங்களில் வேறு வேறு மூர்த்திகளுக்கு ஆதிக்யம் 
சொல்லப்பட்டிருப்பதை யொட்டி , மத பேதங்கள் 
கட்சி பேதங்களாகி முடிந்தன . இதனால் வைதிக மத 
மாகிய ஹிந்துமதம் பல பிளவுகளுடையதாய் விட் 
டது . ஜனத்தொகை , அவ்வக்காலத்து அரசர்களின் 
கொள்கை - இவற்றிற்குத் தக்கபடி ஹிந்து மத பேதங் 
களுக்கு மேன்மையும் 

தாழ்வும் ஏற்படலாயின . 
பெயரளவில் எல்லா மதங்களும் வேதம் ஒன்றையே 
பிரமாணமாகப் பேசிய போதிலும் , நடையிலே ஹிந்து 
மதஸ்தர்கள் தத்தம் புராணங்களையே தலைமையாகக் 

[ 169 ] 


மானவை . 


கட்டுரைகள் : தத்துவம் 
கொண்டு அவற்றின் கருத்துக்குத் தக்கபடி வேதத்தை 
மாற்றிப் பொருள் செய்யலாயினர் . தம் தம் மூர்த் 
திகளை உயர்வாகக் கூறுவதின் உண்மைப் பொருளை 
மறந்து இந்த மதஸ்தர்கள் மிகப் பெரிய அஞ்ஞானத் 
தில் ஆழ்ந்து வேதத்திற் காட்டிய இந்த மூர்த்திகளை 
இழிவுபடுத்திப் பேசலாயினர் . இந்திரன் , அக்கினி ,, 
வாயு , வருணன் என்ற மூர்த்திகளே வேதத்தில் முக்கிய 

பின்னிட்டு இந்த மூர்த்திகளைத் தாழ்ந்த 
தேவதைகளாக மதிக்கத் தொடங்கி விட்டார்கள் . 
காலக் கிரமத்தில் வைஷ்ணவம் , சைவம் , சாக்தம் 
முதலிய சில மதங்களே நாட்டில் மிஞ்சி நின்றன . 
எனவே , வேதத்தில் முக்கிய மூர்த்திகளாகிய வாயு , 
வருணன் , சூரியன் , இந்திரன் முதலியவர்களைப் 
பிற்காலத்துப் புராணங்கள் 

செய்யத் 
தொடங்கிவிட்டன . முற்பகல் செய்தது பிற்பகல் 
விளையும் . பின்னிட்டுச் சைவ வைஷ்ணவ புராணங் 
களில் அவ்வக் காலத்து ராஜாக்கள் ஜனங்களின் 
கோட்பாடுகளை உயர்த்தும் பொருட்டாக மேற்படி . 
கட்சி பேதங்கள் பஹிரங்க விரோதங்களாக முடிந்து , 
சைவ புராணங்களில் விஷ்ணு தூஷணைகளும் வைஷ் 
ணவ புராணங்களில் சிவதூஷணைகளும் ஏராளமாகச் 
சேர்க்கப்பட்டன . அதற்கிசையவே புதிய கதைகளும் 
கற்பிக்கப்பட்டன . 


தூஷணை 


எனவே , இந் நூல்கள் பெரும்பாலும் நம்முடைய 
தெய்வத்தன்மையையும் வைதிக மாண்பையும் இழந்து 

[ 170 ] 


புராணங்கள் 


னம் 


பரம் 


போய் , வெட்கமற்ற அவைதிக தூஷணைகள் நிரம்பிக் 
கணிச் சண்டைகளை மிகுதியாகச் சேர்த்து ஜனங்களுக் 
குள்ளே பகைமைத் தீயை மூட்டிவிடலாயினர் . இங்க 

சத்தியமாகிய ஹிந்து மதம் சிதைவு 
பெற்றுப் போயிற்று . ஹிந்து ஜாதியார் வீழ்ச்சி 
யடைந்தனர் . வேதம் ஒளி மறைந்து , பிற்காலத்தில் 
வேதத்துக்கு நாம மாத்திரையாகக் கொடுக்கப்பட்ட 
உயர்வைக்கூட இந்கக் கக்ஷிக்காரர் சிலர் மறுக்க 
லாயினர் . திருஷ்டாந்தமாகப் பிற்காலத்துச் சைவர் 
களிலே சிலர் வேதங்களைக் காட்டிலும்சிவாகமங்களே 
மேலென்று சொல்லத் தலைப்பட்டார்கள் . இங்ஙனம் 
ஏற்பட்ட புராணச் சண்டைகளுக்கு வேதமே காரண 
மாக இருந்ததென்று தவறாகக் கருதி வைதிக ஞானி 
களே சிலர் வேதத்தைக் கர்ம காண்டமென்றும் 
உபநிஷத்தை ஞான காண்ட மென்றும் 

சொல்ல 
லாயினர் . 

வஸிஷ்டர் முதலியவர்களைக் கர்மி களென்றும் 
பிற்காலத்துப் பண்டாரங்களை ஞானி களென்றும் 
ஜனங்கள் மதிக்கலாயினர். 

இந்த அலங்கோலங்களெல்லாம் தீர்ந்து , ஹிந்து 
மதம் ஒருமை நிலையெய்தி , ஹிந்துக்கள் ஒற்றுமையும் 
வைதிக ஞானமும் எய்தி , மேம்பாடு பெற்று , பூமண்ட 
லத்தின் ஆசார்ய பதவிகொண்டு வாழவேண்டுமாயின் , 
அதற்கு நாம் கையாள வேண்டிய உபாயங்கள் பின் 
வருவன : 

[ 171 ) 


கட்டுரைகள் : தத்துவம் 


( 1 ) வேதம் , உபநிஷத்துக்கள் , புராணங்கள் 
இவற்றை இக்காலத்தில் வழங்கும் தேச பாஷைகளில் 
தெளிவாக மொழி பெயர்க்கவேண்டும் . 

( 2 ) புராணங்களில் தத் தம் தேவர்களை மேன் 
மைப்படுத்தும் அம்சங்களையும் , மேற்படி பொது 
வேதக் கொள்கைகளாகிய தவம் , உபாஸனை , யோகம் 
முதலியவற்றை விளக்கும் அம்சங்களையும் , உலக நீதி 
பூர்வ சரித்திரம் இவற்றை விளக்கும் அம்சங்களையும் 
மாத்திரமே ப்ரமாணமாகக் கொண்டு , இதர தேவ 
தூஷணை செய்யும் அம்சங்களை ப்ரமாணமில்லாதன 
வென்று கழித்துவிட வேண்டும் . 

( 3 ) வேதத்தின் உண்மைக் கருத்தை உணர்ந் 
தோரும் ஸமரள ஞானிகளுமான பண்டிதர் மூலமாக 
நாடு முழுதும் புஸ்தகம் , பத்திரிகை, உ.பந்யாஸங்கள் 
முதலியவற்றால் பிரமாண்டமான ப்ரசாரத் தொழில் 
நடத்த வேண்டும் . ஹிந்துக்களே , பிளவுண்டு மடியா 
தீர்கள் ! வேதத்தின் பொருளை உணர்ந்து மேம்பட்டு 
வாழ வழி தேடுங்கள் ! 


கொள்கைக்கும் செய்கைக்குமுள்ள தூரம் 

ஒவ்வொருவரும் ஒவ்வொருகொள்கையைஉடை 
யவரா யிருக்கலாம் . 

அதாவது , மற்ற எல்லாரையும் 
விட ஒரு நியாயம் , அல்லது ஒரு தர்மம் , அல்லது ஒரு 
மதம் , இவற்றில் ஒன்றில் ஒருவன் விசேஷ மனப் பற் 

[ 172 ] 


கொள்கைக்கும் செய்கைக்குமுள்ள தூரம் 


றுடையவனாய் இருக்கலாம் . இவை ஒவ்வொன்றும் 
ஸர்வ ஜன ஸம்மதமாய் நன்மை பயக்கத் தக்கதாய் 
இருக்கவேண்டும் என்பது அவசியமில்லை. 
கொள்கை தீமையை விளையச் செய்யினும் செய்யும் , 
நன்மையை விளையச் செய்யினும் செய்யும் . ஆனால் , 
ஒருவர் ஒரு கொள்கைப்படி கருமங்களைச் செய்யும் 
பொழுது அது தனக்காவது பிறருக்காவது நன்மை 
தருமென்றே செய்வார் . ஒருவன் கொடுங்கோல் அர 
சில் குடித்தனம் செய்தால் வயிற்றுக்குச் சோறில்லா 
மலும் சர்க்கார் அதிகாரிகளின் ஹிம்சையால் மான 
மிழந்தும் துன்பமடைய வேண்டியிருக்கிறது ; குடி 
யானவனாயிருந்து பயிர்த்தொழில் செய்யவோ அநேக 
தடங்கல்கள் 

இருக்கின றன ; பட்டத்தில் மழை 
பெய்யவில்லை ; அப்படி. மழை பெய்தாலும் , உழ 
எருதுகள் இல்லை ; உழுதாலும் , விதைக்க வித்துக் 
களில்லை ; விதை விதைத்தாலும் , களைகளைச் சரியான 
காலத்தில் எடுத்துப் பயிர் அடித்துக் காவல் காத்து 
மாசூலை அறுவடை செய்து வீடு 

கொண்டுவந்து 
சேர்த்து ஸூகிக்க ஐவேஜி இல்லை ; அப்படி வீடு 
கொண்டு வந்து சேர்த்துப் பலனை அநுபவிக்கவும் 
இடமில்லை ; ஏனென்றால் 

சர்க்கார் தீர்வைக்கே 
தானிய தவசங்களைக் களத்தில் விற்றுவிட வேண்டி 
யிருக்கிறது . ஆகையால் , உழுது உண்ணுவதை விட 
வேறு என்ன தொழில் செய்தாயினும் பிழைக்கலா 
கொள்ளைக் கூட்டத்தோடு சேர்ந்து பிர 

[ 173 ] 


மென்று 


கட்டுரைகள் : தத்துவம் 


துத் 


யாணிகளை வழிப்பறி செய்தோ , கன்னம் 

வைத் 
திருடியோ பிழைக்க ஆரம்பிக்கிறான் . 
அவன் செய்யும் தொழில் ஒரு கொள்கையினடியாய் 
உண்டானதாயினும் , 

அவனுக்குத்தான் 
நன்மை தருமே யல்லாது இதரர்களுக்குத் தீமையே 
செய்யும் . இருந்தாலும் ஆபத் தர்மம் என்ற கொள் 
கையை அவன் அனுசரிக்கிறான் . மனைவி மக்கள் 
உடுக்க உடையின்றி , உண்ண உணவின்றி , பார்த்தவ 
ரெல்லாம் பரிதாபங் கொள்ளும்படியாய் , 
புருஷன் குடும்ப சவரக்ஷனை செய்வதால் , அவன் 
மானம் அழிந்து போகிறது . பயிர்த் தொழிலில் 
ஒன்றும் கிடைக்காது என்ற நிச்சயம் ஏற்பட்டு 
விட்டது . திருட்டுத் தொழிலில் ஏதேனும் பசியார 
உண்ணக் கிடைக்கும் என்ற திண்ணம் உண்டு . 
பிரயாணிகளோ ஆங்கிலேயர் 

ஆசீர்வாதத்தால் 
நிராயுதபாணிகளாய் இருக்கிறார்கள் . போலீஸ் என்ற 
உள் 

நாட்டுக்காவற்காரரோ சம்பளம் சொற்பமான 
தாலும் , அந்நியர் அரசாட்சி தங்கள் தயவின்றி 
நடவா தென்ற நம்பிக்கையாலும் , தாங்களே திருடத் 
தயாராயிருக்கிறார்கள் . கொள்ளைக் கூட்டத்தா 
ரோடு எக்கிரிமெண்டு ( உடன்படிக்கை ) செய்து 
கொண்டு அவர் கொள்ளையில் ஒரு பங்கு பெற்றுக் 
காலத்தைத் தள்ள காத்துக் கொண்டிருக்கிறார்கள் . 
இத்தியாதி சவுகரியங்களால் திருட்டுப் பிழைப்பே 
மேலான தென்று ஒரு குடியானவன் அதைக் கைக் 

[ 174 ] 


கொள்கைக்கும் செய்கைக்குமுள்ள தூரம் 
கொள்ளுகிறான் . ஆனால் , அந்தத் தொழிலில் ஜீவ 
ஹிம்ஸை 

செய்தே நடக்க வேண்டியிருக்கிறது . 
அப்படிச் செய்வது பாபமாகும் . அந்தப் பாபத்தால் 
பாபத்திற்குரிய மோட்சத் தடை 

நேரிடும் என்று 
பயமோ , சந்தேகமோ அவனுக்கு உண்டாகிறது . 
அதற்கு ஈடாக அவன் வழிப்பறி செய்யுங் காலத்தில் 
ஒரு தருமத்தை அனுசரிக்கிறான் . 

அதாவது , சில 
வகுப்பார்களை அவன் தொடுவதில்லை . ஏழைகள் , 
துணையின்றிச் செல்லும் ஸ்திரீகள் , நோயாளிகள் , 
தூர ஸ்தலங்களிலிருந்து வரும் யாத்திரைக்காரர்கள் 
ஆகிய இவர்களையும் இவர்களைப் போன்ற மற்றவர் 
களையும் ஹிம்ஸிப்பதில்லை . அதோடு நில்லாமல் , தான் 
கொள்ளையடித்து ஈட்டிய பொருளில் ஒரு பாகத்தைக் 
கொண்டு தான தருமங்களும் செய்கிறான் . தன்னைப் 
பகலில் கொள்ளையடித்த சாவுகாரனையும் , லேவா 
தேவி செய்யும் நிஷ்கண்டகனையும் , ஏன் இரவிற் 
கொள்ளை யடிக்கக் கூடாதென்று தன்னைத்தானே 
கேட்கலாகிறான் . குனிந்தால் வரி , நிமிர்ந்தால் வரி , 
நின்றால் வரி , உட்கார்ந்தால் வரி , நில வரி , நீர் வரி , 
பாசி வரி , ரோட்டு வரி , காட்டு வரி , வீட்டு வரி , 
மோட்டு வரி, கொடுக்கல் வரி, வாங்கல் வரி, 
வருமான வரி , தொழில் வரி , தோல் கேட்டு வரி , 
ரயில் வரி , சாக்கடை வரி , சாராயக்கடை வரி , 
மாட்டு வரி , ஆட்டு வரி , நாய் வரி , பூனை வரி , இறக்கு 
மதி வரி , ஏற்றுமதி வரி , இன்னும் எண்ண முடியாத 

[ 175 ] 


1 


கட்டுரைகள் : தத்துவம் 


வரிகளைப் போட்டு , வீடு வாசல் , நிலம் கரை , ஆடு 
மாடு , சட்டி . பொட்டி இவைகளை ஜப்தி செய்து ஏலங் 
கூறி கொள்ளையடித்துப் போகும் சர்க்கார் பணத்தை 
நாம் ஏன் திரும்பக் கொள்ளையடிக்கப் படாது ? " 
என்ற கேள்வியும் அவனுக்கு உண்டாகிறது . இவ்வித 
மாக ஆட்சேபணை ஸமாதானங்களால் தம் மனதில் 
கொள்ளை யடித்துப் பிழைப்பதே நல்லதென்று ஒரு 
தீர்மானம் செய்து கொள்ளுகிறான் . இந்தத் தீர்மானம் 
அவன் பிறவிக் குணத்துக்கு விரோதமாய் இருப் 
பினும் , தர்ம சாஸ்திரத்திற்கு முற்றும் ஒவ்வாததாய் 
இருப்பினும் , காலசுபாவம் என்ற அவசியத்தால் 
ஆபத் தர்மமாக அவன் சித்தத்தில் நிலைத்துவிடுகிறது . 
இதை ஒரு கொள்கையாக வைத்துக்கொண்டு அவன் 
காரியங்களை ஆரம்பிக்கிறான் . சிலர் 

இதை நல்ல 
தென்று சொல்லுவார்கள் . எவர் எதைச் சொல்லினும் , 
எவர் எதைச் செய்யினும் , தான் 

கொண்டதே 
கொள்கை யென்று அவன் காலத்தை 

கழித்து 
வருகிறான் . அவன் கொள்கைக்கும் செய்கைக்கும் 
ஒற்றுமை இருக்கிறது . இரண்டும் ஒன்றை யொன்று 
அடுத்துத் தொடர்ந்தே வருகிறது . அவன் மனோதிடம் 
வாய்ந்த புருஷன் என்றே சொல்லலாம் . 

ஒரு கொள்கை என்ப தென்ன ? இதை நாம் 
ஆராய்ந்து அறிவது அவசியம் . ஏனெனில் , கொள்கை 
யின்றிக் காரியங்களைச் செய்து திரியும் சில மனிதர்கள் 
இருக்கிறார்கள் , பகுத்தறியும் சக்தி இல்லாத எவனுக் 

[ 176 ] 


கொள்கைக்கும் செய்கைக்கு முள்ள தூரம் 


ரன் 


கும் கொள்கையென்று ஒன்று இருக்காது . ஒருகொள் 
கையை யுடையவன் பகுத்தறியும் சக்தி உடையவனா 
கவே இருக்கவேண்டும் . ஒரு கிராமம் இருக்கிறது . 
அதில் வசிப்பவர்கள் ஒரே ஜாதி அல்லது வகுப்பைச் 
சேர்ந்தவர்களா யிருக்கிறார்கள் . எல்லாரும் கள்ளர்கள் . 
தலைமுறை தலைமுறையாக அவர்களுக்குக்கொள்ளையே 
ஜீவ னோபாயம் . அந்த ஊரில் ஒருவனை எடுத்துக்கொள் 
ளுவோம் . அவன் அப்பன் திருடன் , பாட்டன் திரு 
டன் , முப்பாட்டன் திருடன் , அண்டை வீட்டுக்கா 

திருடன் , மாமன் திருடன் , மைத்துனன் திரு 
டன் , ஆகையால் அவனும் திருடன் . அம்மாதிரியான 
ஒருவன் தன் 

கருமங்களை ஒரு கொள்கை 
மாய்ச் செய்தான் என்று சொல்லக் கூடாது . அவ 
னுக்குப் பகுத்தறிவு இருக்கலாம் , அல்லது இல்லா 
திருக்கலாம் . ஆனால் , அவ் வறிவின் துணையால் ஒரு 
கொள்கையை 

ஒப்புக்கொண்டு 
கவே தன் கருமங்களைச் செய்து வருபவனல்ல . 
எத்தனையோ ஜீவப்பிரேதங்கள் , ஜீவியத்தின் நோக்கம் 
இன்னதென்றே அறியாமல் , கேவலம் இந்திய பாதை 
களைக் கழித்துக்கொண்டு , உண்டு உடுத்தி , வாழ்ந்து 
இறந்து போகின்றனர் . அவர்களெல்லாம் ஏதோ நல் 
லதோ கெட்டதோ கொள்கைகளைக் கடை பிடித்துக் 
கருமங்களை அவரவற்றிற்க் குரியப்படி செய்து ஜீவிக் 
கும் மனிதர்களல்ல . ஆகையால் கொள்கை யென்ப 
தென்ன ? 

[ 177 ] 


அதின் 


சாயலா 


த . 12 


கட்டுரைகள் : தத்துவம் 
ஒரு கொள்கையாவது , பகுத்தறிவின் துணை 
யால் செய்யத்தக்கது இது , செய்யத்தகாதது இது 
என்று ஒருவன் அறிந்து முன் பின் யோசித்துத் தன் 
வாழ்நாளில் நீடித்துச் செய்ய மனத்தால் ஒப்புக்கொள் 
ளும் கருமத் தொடரின் அஸ்திவாரமாகிய ஒரு கருத் 
தாம் . நம் நாட்டில் இவ்வாறு கொள்கைகளைத் தேர்ந்து 
எடுத்துக்கொள்ளும் சக்தி வாய்ந்த மனிதர்கள் பலர் 
இருக்கிறார்கள் . ஆனால் கொள்கைகளை அவாவோடு 
மனத்தால் கிரகித்தல் வேறு , அவற்றின் படி நடத்தல் 
வேறு . யாதேனும் ஒரு கொள்கையை ஒருவன் அங்கீ 
கரித்துக் கொண்டு அதன்படி நடக்க முடியா தவனாய் 
இருந்தால் , அவனும் ஜீவப் பிரே தந் தான் . 

இதிலிருந்து , கொள்கையற்ற மானிடப் பதர்கள் , 
கொள்கையிலிருந்தும் அதன்படி நடக்கவியலாத மானி 
டப் பதர்கள் என்ற இரண்டு ஜாதிகள் உண்டென்று 
ஏற்படுகிறது . இவ்விரண்டு வகுப்பாரால் ஜன சமூ 
கத்திற்கு அவ்வளவு கெடுதல் நேரிடாது . அவர்கள் 
இருக்கும் வரை சோற்றிற்குக் கேடாகவும் நிலத் 
திற்குப் பளுவாகவும் இருந்து போவார்கள் . 

ஆனால் , தாங்கள் வசிக்கும் நாட்டிற்குக் குடலைத் 
தின்னும் அரிபூச்சுகள் போல ஒரு வகுப்பார் தலை 
யெடுத்திருக்கிறார்கள் . அவர்கள் தங்கள் தலை நிறைய 
திவ்வியமான கொள்கைகளை அடைத்து வைத்துக் 
கொண்டிருக்கிறார்கள் . அக்கொள்கைகளை விற்றும் 
ஜீவிக்கிறார்கள் . பொது பீடங்களினின்றும் உலகறிய 

[ 118 ) 


கொள்கைக்கும் செய்கைக்கு முள்ள தூரம் 


அவற்றை ஸாங்கோபங்கமாகப் போதிக்கிறார்கள் . 
பொது ஜனங்கள் அக்கொள்கைகளைக் கேட்டுப் பிர 
மித்து , இவ்வரிய கருத்துக்களுக்கு ஆலயமாக விருக் 
கும் இவர்கள் மனமே மனம் , இம் மஹான்கள் அவதார 
புருஷர்களே என்று தம்மைப் போற்றும் பொழுது , 
அப் பூஜிதையையும் ஏற்றுக்கொண்டு மகிழ்ந்து வெறி 
யடைகிறார்கள் , ஆனால் அவர்களைப் பின் தொடர்ந்து 
அவர்களின் வீட்டிற்குச் செல்வோமானால் , அங்கே 
எலும்பும் தோலும் குப்பையும் சகலவிதமான அழுக்கு 
களும் நிறைந்து கிடக்கின் றன . இம் மஹான்களின் 
செய்கைகள் அவர்கொண்ட கொள்கைகளுக்கு முற்றி 
லும் விரோதமாய் இருக்கின்றன . தட்டிச் சொல்ல 
ஆள் இல்லாவிட்டால் தம்பி சண்டப் பிரசண்டம் 
என்றபடி பேசிவிட்டு , ஆபத்து வந்த காலத்தில் நான் 
சொன்னபடி நீங்கள் செய்யவேண்டும் . நான் செய்கிற 
படி நீங்கள் செய்யப்படாது என்று ஜனங்களை ஏமாற் 
றுகிறார்கள் . அதிலும் கேடாய் , தங்களுடைய கொள் 
கைகளை ஜால வித்தைக்காரன் போல் பாற்றிவிடுகிறார் 


கள் . 


இம் மஹா பாதகர்களால் நம் தேசத்திற்கு விளை 
யும் தீமைகள் கணக்கில் அடங்கா . ஏனெனில் இவர் 
களைப் பார்த்து அநேகம் அறிவில்லாத மனிதர்கள் 
செல்லக் க டடாத மார்க்கங்களிற் சென்றுவிடுகிறார்கள் , 
நமக்கு கொள்கை வேண்டுமே யல்லாது ஆள் வேண் 
டியது அவசியமில்லை . ஒருவன் தான் பறையறையும் 

[ 179 ] 


சட்டுரைகள் : தத்துவம் 


நல்லதோர் கொள்கையை விட்டுவிட்டு விலகி நடப்பா 
னானால் , அப்பொழுதும் நாம் அவனைக் கொண்டாடு 
வது மதியீனம் . அவனை எவ்வகையாலும் நாம் இகழ்ச்சி 
செய்தே நடத்த வேண்டும் . தான் குடிக்கும் காப்பிக் 
காகவும் , தான் தின்னும் சோற்றிற்காகவும் , தான் 
உடுத்தும் ஆடைக்காகவும் ஒருவன் 

ஒருவன் தன்னுடைய 
அருமையான கொள்கைகளைக் கைவிடுவானானால் , 
அவனை மானிடரால் எந்த வகுப்பில் நாம் சேர்க்கலாம் ? 
அவனிலும் பதரான மனிதன் ஒருவன் இருக்க 
முடியாது . அவன் சம்பந்தப்பட்ட மட்டில் , கொள் 
கைக்கும் செய்கைக்கும் வெகு தூரம் உண்டு . 

பாரத தேசத்தாராகிய நாம் சகலவிதமான சுதந் 
திரங்களையும் இழந்து எங்கேயோ யிருந்துவந்த ஓரு 
வெள்ளை நிற ஜாதியாருக்கு அடிமைப்பட்டிருக்கிறோம் 
நாம் முப்பது கோடி ஜனங்கள் . அவர்கள் இரண்டு 
லக்ஷங் கூட இல்லை . உலகத்தோர் எல்லோரும் இதை 
எங்கும் எக்காலத்திலுமில்லாத அற்புதம் என்று நினைக் 
கிறார்கள் . இதனால் உலகத்திலுள்ள மற்ற ஜாதியார்கள் 
நம்மை ( முப்பது கோடி அல்லது மூவாயிரம் லக்ஷம் 
ஜனங்களையும் ) அடக்கி ஆளும் ஆங்கிலேயர்களை மகா 
வீரசூரர்களென்றும் , ஒப்பற்ற பலிஷ்டர்களென்றும் 
ஒப்புக் கொள்வதில்லை . ஆனால் அதற்குப் பதிலாய் , 
நம்மிடத்தில் அவர்களுக்கு அவ்வளவுக்கவ்வளவு 
வெறுப்பும் மதிப்புக் குறைவும் ஏற்பட்டுவிடுகிறது . 
இந்தியன் எங்கே போனாலும் நிந்திக்கப்படுகிறான் . 

[ 180 ] 


கொள்கைக்கும் செய்கைக்கு முளள தூரம் 


யாரும் நம்மீது காறித் துப்புகிறார்கள் . உலகத்தோர் 
இந்த இந்தியர் என்ற ஆடுகளை ஆங்கிலேயர் மட்டு 
மல்ல , வேறே எந்த ஜாதியாரும் இலேசாக ஆளலாம் 
என்று நம்பியிருக்கிறார்கள் . அப்படி யிருக்க , நாம் 
மிகுந்த அந்தஸ்துக்களைப் பாராட்டினால் அது ஒவ்வா 
ஒழுக்கம் . நாம் சுயாதீனம் அடைந்தபிறகு மீசை 
மூறுக்கலாம் . இப்பொழுது வீண் டடம்பங்கள் செய் 
தால் எல்லோரும் நகைப்பார்கள் . 

நம்மில் ஒவ்வொரு புருஷனும் ஒவ்வொரு ஸ்திரீ 
யும் ஏற்றுக் கொள்ள வேண்டிய கொள்கை ஒன்றே 
தான் உண்டு . 

அதாவது , நம்முடைய அருமை நாட் 
டில் சுயாதீனத்தை காட்டி பிறர் அஞ்சி மதிக்கும்படி 
யாக நாம் ஜீவிக்க வேண்டியது . இந்தக்கொள்கைப்படி 
நடக்க என்ன இடையூறுகள் வந்தாலும் அவற்றை 
நாம் விலக்கிக்கொண்டு போகவேண்டும் . இந்த கொள் 
கையைக் கடைப்பிடித்து நடப்பதில் எவ்விதமான 
ககத்தையும் , மரியாதையையும் அந்தஸ்தையும் இச் 
சிக்கப்படாது . வீடு வாசல் , மனைவி மக்கள் , எல் 
லோரையும் இழக்கும்படி நேர்ந்தாலும் இழந்தே 
தீரவேண்டும் . 

மெய்வருத்தம் பாரார் பசிநோக்கார் கண்துஞ்சார் 
எவ்வவர் தீமையு மேற்கொள்ளார் - செவி 
அருமையும் பாரார் அவமதிப்பும் கொள்ளார் 

கருமமே கண்ணாயினார் 
என்ற மூதுரைக்கு இணங்கியே நாம் நடக்க வேண்டும் 

[ 181 ) 


கட்டுரைகள் : தத்துவம் 
இவ்வாறு நடக்க முடியாதவன் தான் பேடியென்று 
ஒப்புக்கொண்டு பின்னடைய வேண்டும் . நானும் ஸ்வ 
ராஜ்யக் கொள்கையுள்ளவன் என்று முன் வந்து நிற்க 
வேண்டாம் . சுதந்திரக் கொள்கையை உடையான் 
தன் ஆத்மாவைத் தவிர்த்து மற்ற எல்லாவற்றையும் 
இழந்து விடச் சித்தமாயிருக்கவேண்டும் . ஹே , பரதா ! 
சோம்பலுள்ளவனுக்கு எவ்விதக் கொள்கையும் ஏற் 
காது . மழையென்றும் , வெய்யிலென்றும் , காற்ரென் 
றும் , பசியென்றும், தாகமென்றும் , நித்திரையென்றும் 
பாராட்டாதே . இந்தச் சரீரமே அரித்தியம் என்றால் , 
அதையொட்டிய அவஸ்தைகள் நித்தியமாகுமா ? 
இந்திரிய அவஸ்தைகளுக்கு அஞ்சியாவது இந்திரிய 
சுகங்களைக் கோரியாவது தேசிய தர்மத்தைக் கை 
விடாதே . பிரம்மமே நித்கியம் . சத்தியமே ஜெயம் . 
நீயும் அடிமைத்தனத்திலிருந்து நீங்கவேண்டும் . உன் 
னுடைய ஜய பேரிகையை அடித்துக்கொண்டு உலகத் 
தில் எந்தெந்த பாகத்தில் யார் யார் அடிமைப்பட்டி 
ருக்கிறார்களோ அவரவரை விடுவிக்க வேண்டும் . உன் 
செயலால் பாரதமாதா முன் போல் உலகத்திற் ( சத் 
திலகமாய் ஜ்வலிக்க வேண்டும் . இந்தக் கொள்கை 
களைக் கைவிடாதே , கைவிடாதே , கைவிடாதே , முக் 
காலும் சொன்னோம் . 

வந்தேமாதரம் . 


[ 182 ] 


